எப்பாடக்‌ 
கொடுக்கக்கூடாது? 


R. ஸ்டான்லி, 8.£., M.TECH., 


திருமறைப்‌ போதகராய்‌ மாறிய 
ஒரு கட்டிடப்‌ பொறியியலர்‌ 


StanleyOnBible 
13 Church Colony 
Vellore 632 006, India 
<stanleyonbible @ hotmail.com> 


HOW NOT TO GIVE (Tamil) 


Copyright 2010 R. STANLEY 


First Edition: May 2010 


ஆங்கிலப்‌ பதிப்பிலிருந்து ஆசிரியரால்‌ தமிழாக்கப்பட்டது. 


இச்சிறுநூலில்‌ திருமறையின்‌ 
பழையதும்‌ புதியதுமான மொழியாக்கங்கள்‌ 
இடம்பெற்றுள்ளன. 


Printed by 
New Shenbagam Offset, 
Sivakasi 


8. 


9. 


பொருளடக்கம்‌ 


முன்னுரை 


. கொடுத்தலிலிருந்து வாழ்க்கையைப்‌ 


பிரிக்கக்கூடாது. 


. தவறான வழிகளில்‌ சம்பாதிக்கக்கூடாது. 
. அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடாது. 

. மலிவான காணிக்கை கொடுக்கக்கூடாது. ... 
. அழுத்தங்களுக்கு இடங்கொடுக்கக்கூடாது ... 


. கேள்விக்குரிய ஊழியங்களைத்‌ 


தாங்கக்கூடாது. 


. பிரசங்கிமாரை வசப்படுத்தவேண்டுமென்று 


கொடுக்கக்கூடாது. 
எளியவரை மறந்துவிடக்கூடாது. 


கொடுப்பதைத்‌ தம்பட்டம்‌ அடிக்கக்கூடாது. 


10. பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ 


என்பதற்காகவே கொடுக்கக்கூடாது. 


22 


29 


43 


52 


59 


67 


72 


எப்படிக்‌ கொடுக்கக்கூடாது ? 


முன்னுரை 


கிறிஸ்தவ உபதேசத்தின்‌ அடித்தளம்‌ உறுதியா 
யிராவிடில்‌, மேற்கட்டிடமாகிய வாழ்விலும்‌ பணியிலும்‌ 
கீறல்கள்‌ உண்டாகும்‌. “அடித்தளம்‌” என்றால்‌ என்னவென்று 
புரிந்துகொள்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ 
மலைச்‌ சொற்பொழிவின்‌ நிறைவு வார்த்தைகளடங்கிய 
மத்தேயு 7:24-27 ஆகிய வசனப்பகுதியைக்‌ கவனியுங்கள்‌: 
“நான்‌ சொல்லும்‌ இவ்வார்த்தைகளைக்‌ கேட்டு 
இவற்றின்படி செயல்படுகிற எவரும்‌ பாறைமீது தம்‌ 
வீட்டைக்‌ கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார்‌. மழை பெய்தது; 
ஆறு பெருக்கெடுத்து ஓடியது; பெருங்காற்று வீசியது; 
அவை அவ்வீட்டின்மேல்‌ மோதியும்‌ அது விழவில்லை. 
ஏனெனில்‌ அதன்‌ அடித்தளம்‌ பாறையின்மீது இடப்பட்டி 
ருந்தது.” அடித்தளம்‌ என்று தமது வார்த்தைகளையே 
இயேசு குறிப்பிட்டார்‌. மணல்மீது கட்டப்பட்ட இன்னொரு 
வீட்டுடன்‌ ஆண்டவர்‌ இந்த வீட்டை ஒப்பிட்டுப்‌ பேசினார்‌. 
கிறிஸ்துவின்‌ உபதேசமாகிய கடவுளின்‌ வார்த்தையே 
பாறையாகும்‌; மற்ற எதுவும்‌ மணல்தான்‌. 


மலைப்பிரசங்கத்தில்‌ நமதாண்டவர்‌ கிறிஸ்தவ 
வாழ்வின்‌ பல்வேறு பக்தி முயற்சிகளைக்‌ குறித்துப்‌ 
பேசியுள்ளார்‌ (மத்‌ 5,6,7). இவைகளை எப்படிச்‌ செய்ய 
வேண்டும்‌ என்று போதிக்குமுன்‌ எப்படிச்‌ செய்யக்கூடாது 
என்று குறிப்பிட்டார்‌. எடுத்துக்காட்டாக, தானதர்மத்தைக்‌ 
குறித்துப்‌ பேசும்போது, “நீ தர்மம்‌ செய்யும்போது மனிதரால்‌ 
புகழப்படவேண்டுமென்று வெளிவேடக்காரர்‌ ஆலயங்‌ 
களிலும்‌ வீதிகளிலும்‌ செய்வதுபோல உன்னைப்பற்றித்‌ 
தம்பட்டம்‌ அடிக்கவேண்டாம்‌” என்றார்‌ (மத்‌ 6:2). 


5 


தானதர்மம்‌ செய்யவேண்டுமென்று அவர்களை உற்சாகப்‌ 
படுத்துவதை முக்கியமானதாய்க்‌ கருதாமல்‌ தானதர்மம்‌ 
செய்வதில்‌ அவர்கள்‌ செய்யும்‌ தவறுகளையே ஆண்டவர்‌ 
திருத்தினார்‌. இது ஏதோவோர்‌ இடத்தில்‌ மட்டும்‌ ஆண்டவர்‌ 
செய்த காரியமல்ல. ஜெபத்தைப்பற்றிப்‌ போதிக்கும்போதும்‌ 
அவ்விதமே பேசினார்‌: “நீங்கள்‌ இறைவேண்டல்‌ செய்‌ 
யும்போது வெளிவேடக்காரரைப்போல்‌ இருக்கவேண்‌ 
டாம்‌... நீங்கள்‌ இறைவனிடம்‌ வேண்டும்போது பிற 
இனத்தவரைப்போல்‌ பிதற்றவேண்டாம்‌” (மத்‌ 6:5-7). 
இன்னோர்‌ எடுத்துக்காட்டு: “நீங்கள்‌ உபவாசிக்கும்போது 
மாயக்காரரைப்போல்‌ முகவாட்டமாய்‌ இருக்கவேண்டாம்‌ 
(மத்‌ 6:16). இதுதான்‌ நெடுகவே நமதாண்டவரின்‌ 
போதனை முறையாய்‌ இருந்து வந்திருக்கிறது. ஏனென்‌ 
றால்‌ சரியானதைக்‌ கற்குமுன்‌ தவறாய்க்‌ கற்றவற்றைக்‌ 
களைதல்‌ அவசியம்‌. அது கடினம்தான்‌; ஆனால்‌ அது 
கட்டாயம்‌ தேவை. 


மலைப்பிரசங்கத்தில்‌ ஆண்டவர்‌ முதலாவது போதித்தது 
கொடுத்தலைப்பற்றித்தான்‌ என்பதைக்‌ கவனித்திருக்‌ 
கிறீர்களா ? கிறிஸ்தவம்‌ எங்கும்‌ கொடுத்தலில்‌ ஏற்‌ 
பட்டுள்ள எழுப்புதலுக்காய்க்‌ கடவுளைத்‌ துதிப்போம்‌. நான்‌ 
சிறுவனாயிருக்கையில்‌, ஆலயத்தில்‌ காணிக்கை போடு 
வதற்காக ஞாயிறு காலைகளில்‌ சிறுவரும்‌ சிறுமியரும்‌ 
தெருக்களில்‌ அங்குமிங்கும்‌ சில்லறைதேடி வீடுவீடாய்‌ 
அலைவது எனது நினைவுக்கு வருகிறது! இந்நிலை இன்று 
முன்னேறிவிட்டது. நாம்‌ அனுபவித்துவரும்‌ இக்கால 
எழுப்புதல்‌ இம்மாற்றத்திற்கு ஒரு காரணம்‌ என்று 
நம்புகிறேன்‌. ஆனால்‌ மழைக்காலங்களில்‌ களைகளும்‌ 
பயிர்களோடு ஒங்கி வளரும்‌. அப்படியே ஆண்டவர்‌ 
அருள்மாரியைக்‌ கொட்டும்போது, ஆரோக்கிய உபதேசத்‌ 
தோடு துர்வுபதேசங்களும்‌ தழைத்தோங்கும்‌. 

நாம்‌ கொடுப்பது கடவுளுக்கு முன்னர்‌ சரியான 
தாகவும்‌, ஏற்புடையதாகவும்‌ இல்லாவிடில்‌ நமக்கு 
ஏற்படுவது இரட்டை இழப்பாகும்‌: இங்கு பூவுலகில்‌ நமது 
பணத்தை இழப்போம்‌; அங்கு பரலோகில்‌ நமது பலனை 
இழப்போம்‌. இதனை மனதிலிருத்திக்கொண்டு தொடர்ந்து 
வாசியுங்கள்‌. 


எப்படிக்‌ கொடுக்கக்கூடாது ? 
1 


கொடுத்தலிலிருந்து 
வாழ்க்கையைப்‌ பிரிக்கக்கூடாது. 


ஊழியர்களும்‌ ஊழியங்களும்‌ தங்களது தேவை 
களுக்காய்த்‌ திரளாய்ப்‌ பணம்‌ திரட்டுவதில்‌ அளவுக்குமீறி 
தீவிரம்‌ காட்டுவதால்‌ பணம்‌ கொடுப்பவர்களைப்‌ புண்‌ 
படுத்திவிடுவோமோ என்ற பயத்தில்‌ பரிசுத்தமற்ற வாழ்க்‌ 
கையைக்‌ குறித்து அவர்களைப்‌ போதுமான அளவு 
எச்சரிப்பதில்லை. இவ்விதக்‌ கடினமான சத்தியங்களைக்‌ 
கூறும்போது ஆண்டவருக்கு இவ்விதத்‌ தயக்கமெல்லாம்‌ 
இருந்ததேயில்லை. செல்வத்தைக்‌ குறித்துப்‌ பேசும்போது 
ஒரு முறை அவர்‌ சொல்லிய வார்த்தைகள்‌ இதோ: 
“செல்வந்தன்‌ ஒருவன்‌ இறையரசிற்குள்‌ நுழைவதைவிட 
ஒட்டகமானது ஊசியின்‌ காதில்‌ நுழைவது எளிது !” (லூக்‌ 
18:25). இப்படிப்பட்ட ஒப்புமைகளைக்‌ கேட்ட செல்வந்த 
ருக்குக்‌ கோபம்‌ வராமலா இருந்திருக்கும்‌ ? ஆனால்‌ 
இயேசுவோ நித்தியமான சத்தியமொன்றைப்‌ போதித்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. பரிசுத்தமாய்‌ வாழ்தலும்‌, கடவுளுக்கு 
ஏற்புடைய வகையில்‌ கொடுத்தலும்‌ பிரிக்கமுடியாதவை 
என்று வேதம்‌ திரும்பத்திரும்பச்‌ சுட்டிக்காட்டுகிறது. 


தமது மக்களைப்‌ பார்த்து ஆண்டவர்‌ சொன்னது: 
“இந்த மக்கள்‌ எனது வார்த்தைகளைக்‌ கேளாமலிருந்து, 
எனது நியாயப்பிரமாணத்திற்குச்‌ செவிகொடாமல்‌, அதை 
வெறுத்துவிடுகிறார்கள்‌; அவர்கள்மீது நான்‌ அவர்களது 
நினைவுகளின்‌ பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன்‌ ” 
(எரே 6:19). அடுத்த வசனத்திலேயே ஆண்டவர்‌ விடும்‌ 


7 


சவாலைக்‌ கவனியுங்கள்‌: “சேபாவிலிருந்து வருகிற 
தூபவர்க்கமும்‌, தூர தேசத்தின்‌ சுகந்த பட்டையும்‌ எனக்கு 
விருப்பமல்ல; உங்கள்‌ பலிகள்‌ எனக்கு இன்மாயிராது” (வச 
20). கடவுளின்‌ வார்த்தைகளைப்‌ புறக்கணித்துவிட்டு 
மக்கள்‌ அவருக்கு விலையுயர்ந்த காணிக்கைகளைப்‌ 
படைப்பதில்‌ ஆர்வம்காட்டினர்‌. ஆண்டவர்‌ கொடுத்த பதில்‌: 
“எனக்குக்‌ கீழ்ப்படிய உங்களுக்கு மனமில்லையேல்‌ 
உங்கள்‌ காணிக்கைகளிலும்‌ எனக்கு நாட்டமில்லை. 
உங்கள்‌ காணிக்கைகள்‌ விலையுயர்ந்தவையாயிருக்‌ 
கலாம்‌; ஆனால்‌ அவை என்னைக்‌ கவராது. உங்களது 
சுகந்த பட்டை எனக்குச்‌ சுகந்தமாயில்லையே!” தேவ 
னுக்குக்‌ கொடுத்தலிலிருந்து நமது வாழ்க்கையைப்‌ 
பிரிக்கவே கூடாது; அவர்‌ நமது காணிக்கைகளைப்‌ 
புறக்கணித்து விடுவார்‌. நாம்‌ அவரது வேதத்திற்குச்‌ செவி 
கொடுக்கவில்லையென்றால்‌, நமது ஜெபங்கள்கூட 
அவருக்கு அருவருப்புதான்‌ ! (நீதி 28:9). 


கடவுளுக்கு நாம்‌ கீழ்ப்படியத்‌ தவறும்போது, அவரை 
எப்படியாவது காணிக்கைகளினால்‌ பிரியப்படுத்திவிடலா 
மென்று நாம்‌ நினைப்பது மடமை. இஸ்ரவேலின்‌ முதல்‌ 
அரசனாகிய சவுலின்‌ வாழ்விலிருந்து நமக்கோர்‌ எச்ச 
ரிப்புண்டு. அமலேக்கை முறியடித்து, அவனுக்கு உடமை 
யான எல்லாவற்றையும்‌ அழித்துவிடும்படி ஆண்டவர்‌ 
சவுலுக்குக்‌ கட்டளையிட்டார்‌ (1 சாமு 15:3). அவனோ 
ஆண்டவருக்கு அரைகுறையாகத்தான்‌ கீழ்ப்படிந்தான்‌. 
“சவுலும்‌ வீரர்களும்‌... ஆடு மாடுகளில்‌ முதல்‌ தரமானவை 
களையும்‌, இரண்டாம்‌ தரமானவைகளையும்‌, ஆட்டுக்குட்டி 
களையும்‌, நல்லவை அனைத்தையும்‌ அழிக்கவில்லை. 
அற்பமானவைகளையும்‌ பயனற்றவைகளையும்‌ மட்டுமே 
முற்றிலும்‌ அழித்துப்போட்டனர்‌”” (வச 9). தீர்க்கதரிசி 
யானவன்‌ சவுலரசனுக்கு எதிர்ப்பட்டு அவனை வினவிய 
போதோ, “மக்களோ... பலியிடுவதற்காக... பிரதானமான 
வைகளைப்‌ பிடித்துக்கொண்டுவந்தார்கள்‌”” என்று அவன்‌ 


8 


சாக்குப்போக்கு சொன்னான்‌ (வச 21). அதற்கு அரசனைக்‌ 
கண்டித்துத்‌ தீர்க்கன்‌ சாமுவேல்‌ கொடுத்த பதிலில்‌ 
நம்மனைவருக்கும்‌ தேவயானதொரு நித்திய படிப்பினை 
உண்டு: “கர்த்தரின்‌ சத்தத்திற்குக்‌ கீழ்ப்படிகிறதைவிட 
சர்வாங்க தகனங்களும்‌ பலிகளும்‌ கர்த்தருக்குப்‌ பிரிய 
மாயிருக்குமோ ? பலியைவிடக்‌ கீழ்ப்படிதலே உத்தமம்‌” 
(வச 22). நாம்‌ ஆண்டவருக்குக்‌ கொடுப்பது, செய்வது, 
எதையும்விடக்‌ கீழ்ப்படிதலே மேல்‌. இந்தப்‌ பகுதியில்‌ நாம்‌ 
அப்படியே பின்பற்றக்கூடியது ஆண்டவராகிய இயேசு 
வைத்தான்‌. எபேசியர்‌ 5:1,2, “நீங்கள்‌ பிரியமான பிள்ளை 
களைப்போலக்‌ கடவுளைப்‌ பின்பற்றுகிறவர்களாகி, 
கிறிஸ்து நமக்காகத்‌ தம்மைக்‌ கடவுளுக்குச்‌ சுகந்த 
வாசனையான காணிக்கையாகவும்‌ பலியாகவும்‌ ஒப்புக்‌ 
கொடுத்து நம்மில்‌ அன்பு கூர்ந்ததுபோல, நீங்களும்‌ 
அன்பில்‌ நடந்துகொள்ளுங்கள்‌.”” அடுத்த வசனமே எதைக்‌ 
குறிப்பிடுகிறதென்று கவனியுங்கள்‌: “பரிசுத்தவான்‌ 
களுக்கு ஏற்றபடி, வேசித்தனமும்‌, மற்றெந்த அசுத்தமும்‌, 
பொருளாசையும்‌ ஆகிய இவைகளின்‌ பேர்‌ முதலாய்‌ 
உங்களுக்குள்ளே சொல்லப்படவும்‌ கூடாது” (வச 3). ஆம்‌, 
பரிசுத்த வாழ்வுதான்‌ இறைவனுக்குமுன்‌ நறுமணம்‌! 
பரிசுத்தமற்ற வாழ்வு அவருக்கு அருவருப்பு! 


பிரசங்கிமாருக்கு இங்கு ஒரு பெரிய பொறுப்புண்டு. 
பவுல்‌ எப்படி இக்காரியத்தில்‌ நடந்துகொண்டான்‌ பாருங்‌ 
கள்‌. அவன்‌ கொரிந்துவிலுள்ள விசுவாசிகளுக்கு 
எழுதியது: “இதோ, உங்களிடத்திற்கு மூன்றாம்‌ தடவை வர 
ஆயத்தமாயிருக்கிறேன்‌; நான்‌ உங்களுக்குப்‌ பாரமா 
யிருப்பதில்லை; நான்‌ உங்களுடையதை அல்ல, உங்‌ 
களையே விரும்புகிறேன்‌” (2 கொரி 12:14). என்னே 
சவால்‌! இவ்வித உபதேசத்தைக்‌ கேட்ட விசுவாசிகள்‌ 
தங்கள்‌ வாழ்க்கையின்‌ காரியங்களைச்‌ சரிவர வரிசைப்‌ 
படுத்திக்கொண்டனர்‌. மக்கதோனியாவிலுள்ள கிறிஸ்த 
வர்களைக்‌ குறித்த பவுலின்‌ சாட்சியைக்‌ கவனியுங்கள்‌: 


9 


“நாங்கள்‌ நினைத்தபடி மட்டும்‌ கொடாமல்‌, கடவுளின்‌ 
சித்தப்படி முதலாவது தங்களையே கர்த்தருக்கும்‌, 
பின்னர்‌ எங்களுக்கும்‌ ஒப்புக்கொடுத்தார்கள்‌”” (2 கொரி 
8:5). இந்த வரிசையை ஒருபோதும்‌ மாற்றிவிடக்கூடாது. 
அந்த விசுவாசிகள்‌ அப்போஸ்தலருக்கு எதையாவது 
கொடுக்க நினைத்தபோதும்‌, தங்களது விருப்பு வெறுப்‌ 
புக்கு ஏற்றவாறு அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி 
கொடுத்தார்களாம்‌. இச்சத்தியம்‌ பிரசங்கபீடங்களிலும்‌ 
சபையிருக்கைகளிலும்‌ திரும்ப வலியுறுத்தப்படவேண்டும்‌. 


திருவிருந்தில்‌ பங்குபெறுமுன்‌ நாம்‌ நம்மை ஆராய்ந்து 
பார்ப்பது போலவே, கடவுளுக்குக்‌ காணிக்கை செலுத்து 
முன்னரும்‌ நம்மை நாமே பரிசோதித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
திருமறை அதையே வலியுறுத்திப்‌ போதிக்கிறது. 
எடுத்துக்காட்டாக, மல்கியா 3:3ஐ வாசியுங்கள்‌: “அவர்‌ 
புடமிடுபவர்போலும்‌ வெள்ளியைத்‌ தூய்மைப்படுத்துபவர்‌ 
போலும்‌ அமர்ந்திருப்பார்‌. லேவியின்‌ புதல்வரைத்‌ தூய்மை 
யாக்கிப்‌ பொன்‌, வெள்ளியைப்போல்‌ அவர்களைப்‌ புட 
மிடுவார்‌. அப்பொழுது அவர்கள்‌ ஆண்டவருக்கு ஏற்புடைய 
காணிக்கை கொண்டுவருவார்கள்‌. அப்பொழுது பண்டைக்‌ 
காலத்தில்‌ முந்தைய ஆண்டுகளில்‌ இருந்ததுபோல்‌ 
யூதாவின்‌ காணிக்கையும்‌, எருசலேமின்‌ காணிக்கையும்‌ 
ஆண்டவருக்கு உகந்தனவாய்‌ இருக்கும்‌!” இதைவிடத்‌ 
தெளிவாய்‌ இச்சத்தியத்தைக்‌ கூறமுடியுமோ ? ஜெபத்தில்‌ 
ஆண்டவருக்கு நேராக உயர்த்தப்படும்‌ நமது கரங்கள்‌ 
பரிசுத்தமாய்‌ இருக்கவேண்டுமென்கிறது வேதம்‌ (1 தீமோ 
2:8). அதேவிதமாக, நமது காணிக்கை ஆண்டவருக்கு 
ஏற்புடையதாயிருக்க வேண்டுமானால்‌ அதைக்‌ கொடுக்‌ 
கும்‌ நமது கரங்களும்‌ பரிசுத்தமாகவே இருக்கவேண்டும்‌! 


கடவுளோடு மட்டுமல்ல, மனிதரோடும்‌ நாம்‌ ஒப்புரவாகி, 
நமது சகவுறவுகளைச்‌ சரிசெய்யவேண்டும்‌. தமது மலைப்‌ 
பிரசங்கத்தில்‌ ஆண்டவர்‌ இதை அழுத்தமாகப்‌ போதித்‌ 


10 


தார்‌. மத்தேயு 5:23,24, “நீ உன்‌ காணிக்கையைப்‌ 
பலிபீடத்தில்‌ செலுத்தவரும்பொழுது உன்‌ சகோதரனுக்கு 
உன்மீது ஏதோ மனத்தாங்கல்‌ உண்டென அங்கே நினை 
வுற்றால்‌, அங்கேயே பலிபீடத்தின்முன்‌ உனது காணிக்‌ 
கையை வைத்துவிட்டுப்‌ போய்‌ முதலில்‌ அவனிடம்‌ 
ஒப்புரவாகு. பின்பு வந்து உன்‌ காணிக்கையைச்‌ செலுத்து.” 
பாதித்தவரா பாதிக்கப்பட்டவரா, யார்‌ முதலடி எடுத்து 
வைக்கவேண்டுமென்று ஒரு கேள்வி எழும்புவதுண்டு. 
இந்த வசனப்பகுதியைப்‌ பொறுத்தவரை, நீங்கள்தான்‌ 
பாதித்தவர்‌. ஆனால்‌ மத்தேயு 18:15இல்‌, “உன்‌ சகோதரன்‌ 
உனக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்தால்‌, நீ போ” என்றி 
ருக்கிறது. அப்படியானால்‌, ஒப்புரவாகுதல்‌ என்று வரும்‌ 
போது, பாதித்தது யார்‌, பாதிக்கப்பட்டது யார்‌ என்ற 
கேள்விக்கு இடமேயில்லை. கடவுளுக்குக்‌ காணிக்கை 
செலுத்த வருவது யாரோ அவர்தான்‌ முதலடி எடுத்து 
வைத்துக்‌ காரியத்தைச்‌ சரிசெய்யவேண்டும்‌. 


வாழ்க்கையைக்‌ காணிக்கை கொடுப்பதிலிருந்து 
பிரிக்கமுடியாது என்பதற்காகவே, நாம்‌ கிறிஸ்துவை 
விசுவாசியாதோரிடமிருந்து கடவுளது பணிக்குக்‌ 
காணிக்கை கேட்கக்கூடாது. ஜீவனுள்ள தேவன்‌ மீதுள்ள 
விசுவாசத்தினால்‌ ஆபேல்‌ காணிக்கை செலுத்தியதா 
லேயே ஆண்டவர்‌ அதனை ஏற்றுக்கொண்டார்‌. ஆனால்‌ 
பொல்லாத செயல்களைச்‌ செய்துவந்த காயீனின்‌ காணிக்‌ 
கையை ஆண்டவர்‌ சட்டைசெய்யவே இல்லை (ஆதி 4:3-7; 
1 யோ 3:11). 


புனித வாழ்வையும்‌ கடவுளுக்கு ஏற்புடைய காணிக்கை 
யையும்‌ பிரிக்கமுடியாதென்ற இந்தச்‌ சத்தியம்‌ மட்டும்‌ நமது 
சபைகளில்‌ திரும்ப வலியுறுத்தப்படுமானால்‌, நிதியைவிட 
நீதியே பெருக்கெடுத்து ஒடும்‌ ! நிதியும்‌ நீதியும்‌ பொதுவாக 


இணைந்து செல்வதில்லை என்பதைக்‌ கவனிக்க! பண 
ஆசையை விட்டு ஒடிவிடும்படி தீமோத்தேயுவுக்குப்‌ பவுல்‌ 


11 


அறிவுறுத்தியபோது அவன்‌ நீதியை அடைய நாடவேண்டு 
மென்றும்‌ சேர்த்துச்‌ சொன்னான்‌ ! (1 தீமோ 6:10,11). 


அப்படியானால்‌, குறைவேயில்லாத பூரணர்கள்‌ கைகளி 
லிருந்துதான்‌ கடவுள்‌ காணிக்கைகளை ஏற்றுக்கொள்‌ 
வாரோ ? பிரியமானவர்களே, அப்படியல்ல. பூரணமானவர்‌ 
எவருமே கிடையாது. ஆனால்‌ உங்களுக்குத்‌ தெரிந்த 
பாவங்களையெல்லாம்‌ நீங்கள்‌ கடவுளுக்குமுன்‌ அறிக்கை 
யிட்டு, இயேசு கிறிஸ்துவின்‌ இரத்தத்தால்‌ கழுவப்படுங்‌ 
கள்‌. எங்கெல்லாம்‌ தேவையோ, முடியுமோ, அங்கெல்லாம்‌ 
மனிதரோடு காரியங்களைச்‌ சரிசெய்து சகவுறவுகளைச்‌ 
சீர்ப்படுத்துங்கள்‌. கடவுளுக்குமுன்‌ ஒளிவுமறைவின்றி 
வாழ்ந்திடுங்கள்‌. அப்பொழுது உங்கள்‌ காணிக்கைகள்‌ 
பரிசுத்த தேவனுக்குமுன்‌ ஏற்றுக்கொள்ளப்படுவதோடு, 
அவரது பாராட்டையும்‌ பெறும்‌. 


12 


எப்படிக்‌ கொடுக்கக்கூடாது ? 
2 


தவறான வழிகளில்‌ 
சம்பாதிக்கக்கூடாது. 


“ஒரு காலம்‌ வரும்‌; அப்பொழுது மக்கள்‌ ஆரோக்கிய 
மான போதனையைத்‌ தாங்கமாட்டார்கள்‌. மாறாக, 
செவுத்தினவு கொண்டவர்களாய்த்‌ தங்கள்‌ தீய நாட்டங்‌ 
களுக்கு ஏற்பத்‌ தங்களுக்கெனப்‌ போதகர்களைத்‌ திரட்டிக்‌ 
கொள்வார்கள்‌. சத்தியத்திற்குச்‌ செவிசாய்க்க மறுத்துப்‌ 
புனைகதைகளை நாடிச்‌ செல்வார்கள்‌” என்று பல்லாண்டு 
களுக்கு முன்னரே திருத்தூதுவனாகிய பவுல்‌ முன்னறி 
வித்துவிட்டான்‌ (2 தீமோ 4:3). அந்தக்‌ காலம்‌ ஏற்கனவே 
வந்துவிட்டது. பிரசங்கங்களுக்கும்‌ கூட்டங்களுக்கும்‌ 
குறைவேயில்லாவிட்டாலும்‌, தேவனுடைய வசனத்திற்கு 
என்றுமில்லாத பஞ்சம்‌ ஏற்பட்டுள்ளது. இதை ஆமோஸ்‌ 
தீர்க்கதரிசியும்‌ முன்னறிவித்துள்ளான்‌: “இதோ, நாட்கள்‌ 
வரப்போகின்றன ! அப்போது நாட்டினுள்‌ பஞ்சத்தை 
அனுப்புவேன்‌; அது உணவு கிடைக்காத பஞ்சமோ, நீரில்‌ 
லாத வறட்சியோ அன்று; ஆண்டவரின்‌ வார்த்தை கிடைக்‌ 
காத பஞ்சமே அது” (ஆமோ 8:11). உணவும்‌ தண்ணீரும்‌ 
பொருளாதார வளத்தையும்‌ உடலுக்கடுத்த ஆசீர்வாதங்‌ 
களையும்‌ குறிப்பிடும்‌. இவற்றைப்‌ பற்றித்தானே இன்று 
பிரசங்கபீடங்களிலெல்லாம்‌ பேச்சு ? ஆனால்‌ திருவசனம்‌ 
கிடையாத பஞ்சம்‌ எங்கும்‌ தாண்டவமாடுகிறது. பொருளா 
தாரத்தில்‌ வளமை, ஆன்மீகத்திலோ வறுமை! இது ஏதோ 
அங்குமிங்குமல்ல, “ஒரு கடல்‌ முதல்‌ மறுகடல்‌ வரையிலும்‌... 
வடதிசை முதல்‌ கீழ்த்திசை வரையிலும்‌” காணப்பட்டு 
வருகிறது (வச 12). மக்கள்‌ அங்குமிங்கும்‌ ஒடுவார்களாம்‌; 


13 


ஆனால்‌ வசனம்‌ கிடைக்காதாம்‌. இன்று நடப்பது இது 
தானே ? கூட்டம்‌ கூட்டம்‌ என்று மக்கள்‌ அலைகிறார்கள்‌. 
ஆனால்‌, அவர்களது ஆன்மீகப்பசி தீர்ந்தபாடில்லை. 
இவ்விதக்‌ காலங்களில்‌ திருத்தொண்டர்களுக்கு அப்‌ 
போஸ்தலன்‌ பவுல்‌ தரும்‌ அறிவுரை: “திருவசனத்தைப்‌ 
பிரசங்கம்பண்ணு” (2 தீமோ 4:2). தீத்து எனும்‌ வாலிப 
ஊழியனுக்கும்‌ பவுல்‌ இப்படியே எழுதினான்‌: “நீயோ 
ஆரோக்கியமான உபதேசங்களுக்கு ஏற்றவைகளைப்‌ 
பேசு” (தீத்‌ 2:1). 


இறைமக்களை அவர்களது அடிப்படைப்‌ பக்திமுயற்சி 
களில்‌ திருவசனத்திற்குத்‌ திருப்பிக்கொண்டுவரவேண்டு 
மென்பதே இச்செய்திகளில்‌ எனது நோக்கம்‌. கடவுளுக்குக்‌ 
கொடுத்தல்‌ எனும்‌ கருத்தைத்‌ இங்கு தியானித்துக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. “எப்படிக்‌ கொடுக்கக்கூடாது ?” 
என்ற தலைப்பில்‌ இரண்டாம்‌ படிப்பினை: தவறான 
வழிகளில்‌ சம்பாதிக்கக்கூடாது. 


ஊழல்‌ நிறைந்த சமுதாயத்தில்‌ வாழுகிறோம்‌. அரசு 
நிறுவனங்களோ தனியார்‌ நிறுவனங்களோ, உலகமோ 
திருச்சபையோ, நற்செய்தியறிவிப்பு இயக்கங்களோ 
நிவாரணப்பணி நிறுவனங்களோ, எங்கு பார்த்தாலும்‌ 
ஊழல்‌ நாற்றம்தான்‌. கிறிஸ்தவமெங்கும்‌ பல முதலைகள்‌ 
இன்னொரு சுனாமி வராதா என்று காத்துக்கிடக்கின்றன. 
2004ஆம்‌ ஆண்டின்‌ சுனாமியைத்‌ தொடர்ந்து சபை 
மேய்ப்பர்கள்‌ மற்றும்‌ ஊழியரில்‌ பலர்‌ கோடீஸ்வரராகி 
விட்டனர்‌. எக்காரணத்தையிட்டும்‌ தவறான வழிகளில்‌ 
பணம்சேர்க்க மாட்டோம்‌ என்று இவ்விதச்‌ சூழலில்‌ 
இறைமக்கள்‌ கங்கணங்கட்டிக்கொள்ளவேண்டும்‌. 
தவறாய்ச்‌ சம்பாதித்ததிலிருந்து ஆண்டவருக்கு எதைக்‌ 
கொடுத்தாலும்‌ அவர்‌ அதை அப்படியே தள்ளிவிடுவார்‌. 


தவறாய்ச்‌ சம்பாதித்தலைக்‌ கண்டித்துத்‌ திருமறை பல 
இடங்களில்‌ பேசியுள்ளது. நீதிமொழிகள்‌ 11:1, “கள்ளத்‌ 


14 


தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது; முத்திரையிட்ட 
படிக்கல்லே அவருக்குப்‌ பிரியம்‌.” ஒன்றை அருவருக்‌ 
கிறார்‌, அடுத்ததை அங்கீகரிக்கிறார்‌. கருப்பு அல்லது 
வெள்ளை அவ்வளவுதான்‌; சாம்பல்‌ நிறப்பகுதி கிடையாது. 
நடைமுறையில்‌ சொல்லப்போனால்‌, நீங்கள்‌ ஏதாவதொரு 
வியாபாரத்தில்‌ இருந்தால்‌, உங்கள்‌ வாடிக்கையாளர்களை 
ஏமாற்றக்கூடாது. உங்கள்‌ சரக்குகளைக்‌ குறித்துத்‌ 
தவறான அபிப்பிராயத்தை அவர்களுக்குக்‌ கொடுத்து 
விடக்கூடாது. கிறிஸ்தவர்களாகிய நமது காரியங்களின்‌ 
தரமானது, இந்தியா நிர்ணயித்துள்ள தரங்களைவிட (151) 
உயர்ந்ததாயிருக்கவேண்டும்‌. நமது தரங்களெல்லாம்‌ 
இறையரசினுடையவைகள்‌. ஒரளவு லாபம்‌ போதுமென்ற 
மனதுதான்‌ கிறிஸ்தவ வியாபாரிகளுக்கு இருக்கவேண்‌ 
டும்‌. பேராசை பெருநஷ்டம்‌. நீங்கள்‌ ஒரு வணிகரானால்‌, 
அத்தியாவசியமான உணவுத்‌ தானியங்களைப்‌ பின்னால்‌ 
விற்றால்‌ அதிக லாபம்‌ பெறலாமென்று, பதுக்கி வைக்கா 
திருங்கள்‌. எளியவர்‌ எவரும்‌ வெற்று வயிற்றுடன்‌ படுக்‌ 
கைக்குச்‌ செல்லக்கூடாது. விண்ணுக்கும்‌ மண்ணுக்கும்‌ 
ஆண்டவராகிய கடவுளைப்போலவே நாமும்‌ எளியவரின்‌ 
புலம்பலைக்‌ குறித்துக்‌ கரிசனை கொள்ளவேண்டும்‌. 
“தானியத்தைக்‌ கட்டி வைக்கிறவனை மக்கள்‌ சபிப்பார்‌ 
கள்‌; விற்கிறவனின்‌ தலையின்மீதோ ஆசிர்வாதம்‌ தங்கும்‌” 
(நீதி 11:26). 


திருமறை எல்லாவிதமான லஞ்சத்திற்கும்‌ எதிராய்க்‌ 
குரலெழுப்புகிறது. லஞ்சத்திற்கெதிராகச்‌ சங்கீதக்காரன்‌ 
தாவீது நிமிர்ந்து நின்றான்‌. இதோ அவனது சாட்சி: 
“அவர்கள்‌ கைகளில்‌ தீச்செயல்கள்‌; அவர்கள்‌ வலக்‌ 
கையில்‌ நிறைய லஞ்சம்‌; நானோ மாசற்றவனாய்‌ நடந்து 
கொள்ளுகிறேன்‌” (சங்‌ 26:10,11). கிறிஸ்தவ வணிகர்‌ 
மற்றும்‌ தொழிலதிபர்‌ ஒவ்வொருவரும்‌ இவ்விதம்‌ சாட்சி 
கூற முடியவேண்டும்‌. எளியவருக்கும்‌ நலிந்தோருக்கும்‌ 
அது பாதகமானதால்‌ லஞ்சம்‌ எவ்விதத்திலும்‌ சரியாகாது; 
அது தப்புதான்‌. அது ஏழைகளின்‌ தேவனைத்‌ துக்கப்‌ 
படுத்துகிறது. 


15 


மனந்திரும்புதலின்‌ செய்தியைத்‌ திருமுழுக்கினன்‌ 
யோவான்‌ முழங்கிக்கொண்டிருந்தான்‌. “மனந்திரும்பு 
தலுக்கு ஏற்ற கனிகள்‌ கொடுங்கள்‌” என்று அவன்‌ மக்க 
ளிடம்‌ சவால்விட்டுக்கொண்டிருந்தான்‌. அப்படியானால்‌ 
குறிப்பாக என்ன செய்யவேண்டுமென்று மக்கள்‌ அவனிடம்‌ 
வினவினர்‌. அப்படியே வரிக்காரர்‌ அவனிடம்‌ வந்து 
தாங்கள்‌ என்ன செய்யவேண்டுமென்று கேட்டனர்‌. 
அவனது பதில்‌: “உங்களுக்கு நியமித்திருக்கிறதற்குமேல்‌ 
ஒன்றும்‌ வாங்காதிருங்கள்‌” (லூக்‌ 3:12,13). வேறு 
வார்த்தைகளில்‌ சொன்னால்‌, “எவ்வித லஞ்ச ஊழலுமின்றி 
உங்கள்‌ கைகளைச்‌ சுத்தமாய்‌ வைத்துக்கொள்ளுங்கள்‌ ” 
என்பதே அவனது போதனை. இந்தக்‌ கடினமான உப 
தேசத்தைக்‌ கேட்டுக்கொண்டிருந்த கூட்டத்தினுள்‌ 
ஒருவேளை வரிக்காரனான சகேயுவும்‌ இருந்து குழம்பிக்‌ 
கொண்டிருந்திப்பான்‌. ஆனாலும்‌ அவனுக்குள்ளிருந்த 
ஆன்மீக வேட்கை மேலோங்கி நின்றது. தன்னோடு ஒரு 
நாள்‌ தங்க இயேசுவானவர்‌ வரவிரும்புகிறாரென்பதைக்‌ 
கேட்டதும்‌ தனது இல்லத்திற்கு விரைந்தான்‌. வீட்டு 
வாசலில்‌ நின்றுகொண்டு இயேசுவானவரிடம்‌ அவன்‌ 
கூறிய முதல்‌ வார்த்தைகள்‌ என்ன தெரியுமா ? “நான்‌ 
எவரிடமாவது எதையாவது அநியாயமாய்‌ வாங்கியிருந்‌ 
தால்‌ அதை நான்கு மடங்காய்த்‌ திரும்பக்‌ கொடுத்துவிடு 
கிறேன்‌ !” உடனே இயேசு சொன்னது: “இன்றைக்கு இந்த 
வீட்டிற்கு இரட்சிப்பு வந்துவிட்டது” (லூக்‌ 19:8,9). “நான்‌ 
இன்று முதல்‌ உங்களை ஆசீர்வதிப்பேன்‌” என்ற திரு 
வாக்கை எத்தனை பிரசங்கிமார்‌, எத்தனை முறை, 
எத்தனை வீடுகளில்‌ சொல்லி வாழ்த்துகிறார்கள்‌, ஜெபிக்‌ 
கிறார்கள்‌. ஆனால்‌ அதற்கு ஆயத்தமான, நிபந்தனை 
யான, காரியங்களாகிய இவ்வித மனந்திரும்புதலின்‌ 
செயல்களை யாராவது வலியுறுத்துகிறார்களா ? தைலம்‌ 
பூசி புற்றுநோய்‌ குணமாகாது ! நாம்‌ மனந்திரும்பும்‌ நாளே 
நமது இல்லங்களுக்குள்‌ இறைவனது ஆசீர்வாதங்கள்‌ 
பாய்ந்தோடும்‌ நாளாகும்‌. 


16 


தெய்வ பயமற்றவர்களோடு தொழில்‌ அல்லது வியா 
பாரத்தில்‌ பங்கு வைத்துக்கொள்ளக்கூடாது என்று 
திருமறை அறிவுறுத்துகிறது. நீதிமொழிகள்‌ 1:10,14, 
15,19, “பிள்ளாய்‌! தீயவர்கள்‌ உன்னைக்‌ கவர்ச்சியூட்டி 
இழுப்பார்கள்‌; நீ அவர்களுடன்‌ போக இணங்காதே... 
அவர்கள்‌ செல்லும்‌ பாதையில்‌ அடிவைக்காதே... பறவை 
யைப்‌ பிடிக்க, அதன்‌ கண்முன்னே அன்று, மறைவாகவே 
கண்ணிவைப்பார்கள்‌... தீய முறையில்‌ பணம்‌ சேர்க்கும்‌ 
அனைவரின்‌ முடிவும்‌ இதுவே; அந்தப்‌ பணம்‌ தன்னை 
வைத்திருப்போரின்‌ உயிரைக்‌ குடித்துவிடும்‌.” நண்பரே, 
பணத்தைவிட உங்களது சாட்சியே முக்கியம்‌. 


கூலியாட்களுக்குச்‌ சம்பளம்‌ கொடுப்பதில்‌ தாமதிப்ப 
தையும்‌ வேதம்‌ கண்டிக்கிறது: உபாகமம்‌ 24:14,15, 
“வறியவரும்‌ எளியவருமான கூலியாட்கள்‌, உன்‌ இனத்த 
வராயினும்‌ சரி, அன்னியராயினும்‌ சரி, அவரைக்‌ கொடு 
மைப்படுத்தாதே. அவரது கூலியை அந்தந்த நாளில்‌ 
கொடுத்துவிடு. கதிரவன்‌ மறையும்‌ முன்னே கொடுத்து 
விடு. ஏனெனில்‌ அவர்‌ வறியவராய்‌ இருப்பதால்‌ அவரது 
பிழைப்பு அதில்‌ அடங்கியுள்ளது. இல்லையெனில்‌, உனக்‌ 
கெதிராக ஆண்டவரை நோக்கி முறையிடுவார்‌. அப்‌ 
பொழுது அது உனக்குப்‌ பாவமாகும்‌.” கூலியாட்களுக்கு 
ஏதோ கொசுறு போல கிடைக்கும்‌ ஒரு சில நன்மைகளையும்‌ 
தடுத்துவிடாதிருங்கள்‌. அப்போஸ்தலன்‌ யாக்கோபு 
இக்கருத்தையே தனது நிருபத்தில்‌ குறிப்பிடுகிறான்‌: 
“உங்கள்‌ வயலில்‌ அறுவடை செய்த வேலையாட்களுக் 
குரிய கூலியைப்‌ பிடித்துக்கொண்டீர்கள்‌; அது கூக்குர 
லிடுகிறது. அறுவடை செய்தவர்களின்‌ கூக்குரல்‌ படை 
களின்‌ ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது” (யாக்‌ 
5:4). உங்களுக்கு வேலை செய்பவர்களை நீங்கள்‌ 
ஏமாற்றினால்‌, கடவுள்‌ உங்களுக்கு விரோதமாய்ப்‌ 
படையெடுப்பார்‌ என்பதே இதன்‌ பொருள்‌. எவ்வளவு 
பயங்கரம்‌! 


17 


கேள்விக்குரிய தொழில்கள்‌, வியாபாரங்களைக்‌ 
குறித்தும்‌ எச்சரிக்கையாயிருங்கள்‌. லாட்டரி, மதுபானம்‌ 
தயாரிப்பு, அல்லது இதுபோன்ற திருமறைக்குப்‌ புறம்பான 
தொழில்களில்‌ கிறிஸ்தவனொருவன்‌ முதலீடு செய்ய 
முடியாது. எடுத்துக்காட்டாக, உபாகமம்‌ 23:18ஐ வாசியுங்‌ 
கள்‌: “விலைமாதின்‌ வாடகையையோ, விலைமகனின்‌ 
கூலியையோ... உன்‌ கடவுளாகிய ஆண்டவரின்‌ இல்லத்‌ 
திற்குள்‌ கொண்டு வராதே. ஏனெனில்‌ இவையிரண்டுமே 
அவருக்கு அருவருப்பானவை.” தொழிலானது கேள்விக்‌ 
குரியதாயிருந்தாலும்‌, அதில்‌ திரளாய்ப்‌ பணம்‌ திரட்ட 
முடிவதாகவும்‌, அதினால்‌ ஏராளமாய்க்‌ கடவுளுடைய 
ஊழியத்திற்குக்‌ கொடுக்க முடிவதாகவும்‌ சிலர்‌ வாதா 
டுவர்‌. தேவனது தரங்கள்‌ என்றும்‌ மாறாதவை. நமது மனச்‌ 
சாட்சியோடு விவாதித்துப்‌ பயனில்லை. இவ்விதமாகவே, 
ஏழைகள்‌ உங்களிடம்‌ கடன்வாங்க வரும்போது அதைச்‌ 
சாதகமாய்ப்‌ பயன்படுத்திக்கொள்ளாதிருங்கள்‌. 


இயேசுவைக்‌ காட்டிக்கொடுப்பதற்குக்‌ கூலியாய்ப்‌ 
பெற்ற முப்பது வெள்ளிக்காசைத்‌ தேவாலயத்தில்‌ யூதாஸ்‌ 
தூக்கியெறிந்தபோது, அங்குள்ள தலைமைக்குருக்களும்‌, 
மூப்பர்களும்‌ என்ன சொன்னார்களென்பது நினைவிருக்‌ 
கிறதா ? மத்தேயு 27:6, “இது இரத்தத்திற்கான விலை 
யாதலால்‌ இதைக்‌ கோவில்‌ காணிக்கைப்‌ பெட்டியில்‌ 
போடுவது முறையல்ல” என்றனர்‌. 


எபேசு நகரில்‌ யூதரும்‌ கிரேக்கரும்‌ ஆழமாய்‌ 
மனந்திரும்பித்‌ திருவசனத்தை ஏற்றுக்கொண்டபோது 
என்ன செய்தார்கள்‌ தெரியுமா ? “மாய வித்தைகளைச்‌ 
செய்துவந்த பலரும்‌ தங்கள்‌ நூல்களைக்‌ கொண்டுவந்து 
அனைவர்‌ முன்பாகவும்‌ அவற்றைச்‌ சுட்டெரித்தனர்‌; 
அவற்றின்‌ விலை ஐம்பதினாயிரம்‌ வெள்ளிக்காசு என்று 
கணக்கிட்டனர்‌”: (அப்‌ 19:19). ஏன்‌ இந்தப்‌ புத்தகங்களை 
யெல்லாம்‌ பழைய புத்தகக்‌ கடையில்‌ போட்டு, அதில்‌ 


18 


கிடைத்திருக்கக்கூடிய பணத்தை ஊழியத்திற்குக்‌ கொடுத்‌ 
திருக்கலாமே என்று நினைக்கிறோமா ? இங்குதான்‌ 
கிறிஸ்தவம்‌ பின்வாங்கிவிட்டது என்கிறேன்‌ ! 


கிறிஸ்தவர்களாகிய நாம்‌ கடினமாய்‌ உழைக்கவேண்‌ 
டும்‌; ஆனால்‌ பணம்‌ குவிக்கவேண்டுமென்று அளவுக்கு 
மீறி வேலை செய்யக்கூடாது. திருமறை தரும்‌ ஆலோச 
னையைக்‌ கவனியுங்கள்‌: “பணக்காரனாக வேண்டு 
மென்று முயற்சிக்காதே... இல்லாமற்போகும்‌ பொருள்மேல்‌ 
நீ கண்ணும்‌ கருத்துமாய்‌ இருப்பானேன்‌ ? கழுகுபோல அது 
தனக்குச்‌ சிறகுகளை வளர்த்துக்கொண்டு வானத்தில்‌ 
பறந்துபோகுமன்றோ ?” (நீதி 23:4,5). கடவுளுக்கும்‌ 
குடும்பத்திற்கும்‌ தரமான நேரத்தைத்‌ கொடுக்கமுடியாத 
அளவுக்கு வேலை வேலை என்றிருத்தல்‌ தேவ சித்த 
மாகாது. பணம்‌ சம்பாதிக்கும்‌ காரியத்தில்‌ இக்காரியங்‌ 
களையெல்லாம்‌ நாம்‌ மனதிற்கொள்ளவேண்டும்‌. 


தவறான வழிகளில்‌ சம்பாதிக்கப்பட்ட பணத்திலிருந்து 
கொடுக்கப்படும்‌ காணிக்கைகள்‌ காணிக்கைத்‌ தட்டில்‌ 
வைக்கப்படுவதாலும்‌, ஆசீர்வதிக்கப்படுவதாலும்‌ பரிசுத்த 
மாகிவிடாது. காணிக்கைத்‌ தட்டில்‌ வைக்கப்படுவதற்கு 
“முன்பு” அந்தப்‌ பணம்‌ சுத்தமானதாயிருக்க வேண்டும்‌. 


ஒருவேளை ஏற்கனவே நீங்கள்‌ தவறான வழிகளில்‌ 
பணத்தைக்‌ குவித்துவிட்டீர்களென்று வைத்துக்கொள்‌ 
வோம்‌. இப்பொழுது என்ன செய்வது ? எங்கெல்லாம்‌ 
முடியுமோ அங்கெல்லாம்‌ காரியங்களைச்‌ சரிசெய்யுங்கள்‌. 
இதைக்‌ குறித்த வேதப்‌ போதனை தெளிவாயிருக்கிறது: 
எசேக்கியேல்‌ 33:15,16, “துன்மார்க்கன்‌ தான்‌ வாங்கின 
அடைமானத்தையும்‌, தான்‌ கொள்ளையிட்ட பொருளையும்‌ 
திரும்பக்‌ கொடுத்துவிட்டு, அநியாயம்‌ செய்யாதபடி ஜீவப்‌ 
பிரமாணங்களில்‌ நடந்தால்‌, அவன்‌ சாகாமல்‌ பிழைக்கவே 
பிழைப்பான்‌.” இதெல்லாம்‌ ரொம்ப ஜாஸ்தி; இப்படி 
யெல்லாம்‌ செய்ய முடியுமா ? என்று மக்கள்‌ வாதிடலாம்‌. 


19 


வேதாகம நாட்களிலும்‌ மக்கள்‌ இவ்விதம்தான்‌ வாதிட்‌ 
டனர்‌. அதைக்‌ குறித்துத்‌ திருமறை சொல்லுவதை 17ஆம்‌ 
வசனத்தில்‌ கவனியுங்கள்‌: “உன்‌ ஜனத்தின்‌ புத்திரரோ 
ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல (£௦1 ரவா) 
என்கிறார்கள்‌; அவர்களுடைய வழிதான்‌ செம்மையான 
தல்ல.” தனது சொத்தில்‌ பாதியை ஏழைகளுக்குக்‌ 
கொடுப்பதாகவும்‌ தவறாய்‌ வாங்கியவற்றை நான்கு 
மடங்காய்த்‌ திருப்பிக்‌ கொடுத்துவிடுவதாகவும்‌ கிறிஸ்து 
வானவரிடம்‌ வரிக்காரனான சகேயு வாக்குக்‌ கொடுத்‌ 
தான்‌. இதெல்லாம்‌ செய்யவேண்டிய அவசியமில்லை 
என்றா இயேசு அவனுக்குப்‌ பதிலளித்தார்‌ ? இல்லை, 
மாறாக, அவன்‌ கொடுத்த வாக்குகளைச்‌ சரியென்று 
சொல்லும்‌ வகையில்‌ அவனது குடும்பத்தை ஆசீர்‌ 
வதித்தார்‌ (லூக்‌ 19:8,9). 


பூர்வீகச்‌ சொத்துக்களின்‌ பாகப்‌ பிரிவினையின்போது 
குடும்பங்களுக்குள்‌ ஏற்படும்‌ சண்டைகளுக்கு அளவே 
யில்லை. ஒரே பெற்றோரின்‌ பிள்ளைகள்‌ ஒருவருக்‌ 
கொருவர்‌ பரம எதிரிகளாகிவிடுகின்றனர்‌. உங்களுடைய 
பேராசையினாலோ, பெற்றோரின்‌ பாரபட்சத்தினாலோ, 
இப்பகுதியில்‌ ஏதோவோர்‌ அநியாயம்‌ நடந்திருந்தால்‌, 
பாதிக்கப்பட்டோருக்குக்‌ கொடுக்கவேண்டியவற்றைக்‌ 
கொடுத்துக்‌ காரியங்களைச்‌ சரிசெய்யுங்கள்‌. ஆண்ட 
வரது எரிச்சலுடன்‌ ஏராளமாய்ப்‌ பணம்‌ வைத்திருப்பதை 
விட, அவரது புன்முறுவலுடன்‌ கொஞ்சம்‌ வைத்திருப்பதே 
மேல்‌! 

நீங்கள்‌ வேலை செய்யும்‌ இடத்திலுள்ள எழுது பொருட்‌ 
களை எடுத்துவந்து கடவுளுடைய ஊழியத்திற்காய்ப்‌ 
பயன்படுத்துவதெல்லாம்‌ தவறு. பூமியும்‌ அதின்‌ நிறைவும்‌ 
கர்த்தருடையதுதானே என்று சப்பைக்கட்டு கட்டாதீர்கள்‌. 
இப்படி விவாதிக்கக்‌ கூடுமானால்‌, திருடுவதில்‌ தவறில்‌ 
லையே! 


20 


தவறான வழிகளில்‌ சம்பாதித்தவற்றை வைத்திருப்பதே 
தவறென்கிறது வேதம்‌. அதிலிருந்து கடவுளுக்குக்‌ 
கொடுப்பது அங்கீகரிக்கப்படுமா என்ன ? பிரியமான 
வர்களே, இந்தப்‌ போதனை அநேகருக்குப்‌ பிடிக்காது. 
ஆனால்‌ இதுதான்‌ சத்தியம்‌. மண்ணுலகப்‌ பொருட்களி 
லிருந்து கடவுளுக்குக்‌ காணிக்கை கொடுப்பது நமது 
விண்ணுலக வாழ்வைப்‌ பாதிக்கும்‌ காரியமன்றோ ? 


21 


எப்படிக்‌ கொடுக்கக்கூடாது ? 
3 


அரசாங்கத்தை 
ஏமாற்றக்கூடாது. 


“கிறிஸ்து இயேசுவைப்‌ பற்றும்‌ விசுவாசத்தினாலே 
நம்மை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவர்களாக்கத்தக்க 
பரிசுத்த வேத எழுத்துக்கள்‌”” என்ற திருவசனத்தின்‌ துவக்க 
ஆசீர்வாதத்திலேயே நம்மில்‌ பலரும்‌ திருப்தியடைந்து 
நின்றுவிடுகிறோம்‌ (2 தீமோ 3:15). இரட்சிப்பு எனும்‌ இந்த 
ஆசீர்வாதம்‌ ஒருவனைக்‌ கடவுளின்‌ “பிள்ளை யாக்கு 
கிறது. தொடர்ந்து வசனங்கள்‌ 16,17இல்‌ சொல்லப்பட்‌ 
டுள்ள அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஏதுக்களை நாம்‌ 
கவனிப்பதில்லை. “வேத வாக்கியங்களெல்லாம்‌ தேவ 
ஆவியினால்‌ அருளப்பட்டிருக்கின்றன; தேவ மனிதன்‌ 
தேறினவனாகவும்‌, எந்த நற்செயலையும்‌ செய்யத்‌ தகுதி 
யுள்ளவனாகவும்‌ இருக்கும்படியாக, அவைகள்‌ உபதேசத்‌ 
துக்கும்‌, கடிந்துகொள்ளுதலுக்கும்‌, சீர்திருத்தலுக்கும்‌, 
நீதியைப்‌ படிப்பிக்குதலுக்கும்‌ பயனுள்ளவையாயிருக்‌ 
கின்றன.” இரட்சிப்பின்‌ அனுபவத்தோடு திருப்தியடைந்து 
இருந்துவிட்டால்‌ நாம்‌ குழந்தைப்‌ பருவத்திலேயே தேக்க 
மடைந்துவிடுவோம்‌. குழந்தைப்‌ பருவத்திலிருந்து புருடத்‌ 
துவத்திற்கு வளர்ந்துவரவேண்டும்‌. தமது திருவார்த்தை 
யின்‌ மூலமாக தமது “பிள்ளை” ஒவ்வொன்றும்‌ பூரண 
“மனிதனாக” வளரவேண்டுமென்பதே இறைவனது 
ஏக்கம்‌. 

நாம்‌ குறிப்பிட்ட இந்த வசனப்‌ பகுதியிலே (2 தீமோ 
3:16,17), “கடிந்துகொள்ளுதலுக்கும்‌” “சீர்திருத்தலுக்‌ 
கும்‌” அடுத்துதான்‌ நீதியைப்‌ “படிப்பிக்குதல்‌” வருகிற 


22 


தென்பதைக்‌ கவனித்தீர்களா ? இதன்‌ பொருள்‌ என்ன 
வெனில்‌, சரியாய்க்‌ கற்குமுன்‌ தவறாய்க்‌ கற்றவற்றைக்‌ 
களைதல்‌ அவசியம்‌. இதே பொருளை வலியுறுத்தும்‌ 
இன்னொரு வசனத்தை நீதிமொழிகள்‌ 22:15இல்‌ 
காணலாம்‌: “பிள்ளையின்‌ இதயத்தில்‌ மடமை ஒட்டிக்‌ 
கொண்டிருக்கும்‌; கண்டித்துத்‌ திருத்தும்‌ பிரம்பால்‌ அதை 
அகற்றிவிடலாம்‌.” திருத்தும்‌ பிரம்பாகிய திருவசனத்‌ 
தினாலேயே தவறான கருத்துக்கள்‌ விரட்டியடிக்கப்படும்‌. 
இந்தப்‌ பிரம்பு நம்மைச்‌ சாகடிக்காது; மாறாக, அது நம்மைத்‌ 
திருத்தி, சரியானதைப்‌ புகட்டி, நற்செயல்‌ எதையும்‌ செய்யப்‌ 
பக்குவப்படுத்தும்‌. எனவே பிரியமானவர்களே, ஒருபோதும்‌ 
திருத்துதல்களினால்‌ சோர்ந்துபோகாதிருங்கள்‌. இச்‌ 
சத்தியத்தை விளக்கும்‌ இன்னொரு வரைபடமும்‌ நீதி 
மொழிகளில்‌ உண்டு: “வெள்ளியினின்று மாசை நீக்கிவிடு; 
அப்பொழுது தட்டார்‌ அதிலிருந்து அழகிய பொரு 
ளொன்றை உருவாக்குவார்‌” (நீதி 25:4). இந்தப்‌ பின்னணி 
யுடன்‌ தொடர்ந்துவரும்‌ திருத்துதல்‌ உபதேசத்தை 
வாசியுங்கள்‌. 


கொடுத்தலைப்‌ பற்றிய மூன்றாம்‌ திருத்துதல்‌ 
போதனை: அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடாது. 


இந்த அறிவுரையை அப்போஸ்தலன்‌ பவுலும்‌, அப்‌ 
போஸ்தலன்‌ பேதுருவும்‌ புதிய ஏற்பாட்டில்‌ வலியுறுத்தியுள்‌ 
ளனர்‌. ரோம்‌ நகரிலிருந்த கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குப்‌ 
பவுல்‌ எழுதியது: “ஆளும்‌ அதிகாரம்‌ உள்ளவர்களுக்கு 
எல்லாரும்‌ பணிந்திருங்கள்‌; ஏனெனில்‌ கடவுளிடமிருந்து 
வராத அதிகாரம்‌ எதுவுமில்லை; இப்பொழுதுள்ள ஆட்சிப்‌ 
பொறுப்புகளைக்‌ கடவுளே ஏற்படுத்தினார்‌. ஆகையால்‌ 
அதிகாரத்தை எதிர்த்து நிற்போர்‌ கடவுளின்‌ ஏற்பாட்டையே 
எதிர்த்து நிற்கின்றனர்‌” (ரோ 13:1,2. இதற்கான காரணத்‌ 
தைப்‌ பவுல்‌ 5ஆம்‌ வசனத்தில்‌ குறிப்பிடுகிறான்‌: “ஆகவே 
கடவுளின்‌ சினத்தின்‌ பொருட்டு மட்டுமல்ல, மனச்சான்றின்‌ 
பொருட்டும்‌ நீங்கள்‌ பணிந்திருத்தல்‌ வேண்டும்‌.” அதி 
காரத்தை எதிர்த்தால்‌ தண்டனை கிடைக்குமே என்பதல்ல, 


23 


நமது மனச்சாட்சியே கீழ்ப்படிதலுக்கு உந்துதலாயிருக்க 
வேண்டும்‌. இதற்காக நாம்‌ நடைமுறையில்‌ என்ன செய்ய 
வேண்டுமென்பதையும்‌ பவுல்‌ சுட்டிக்காட்டுகிறான்‌: 
“இதற்காகவே நீங்கள்‌ வரி செலுத்துகிறீர்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ பணியை ஆற்றும்போது கடவுளுக்கே ஊழியம்‌ 
செய்கிறார்கள்‌” (வச 6). இன்னும்‌ தெளிவாகத்‌ தொடர்ந்‌ 
துள்ள வசனத்தில்‌ அப்போஸ்தலன்‌ அறிவுறுத்துவதைக்‌ 
கவனியுங்கள்‌: “ஆகையால்‌ அனைவருக்கும்‌ நீங்கள்‌ 
செய்யவேண்டிய கடமைகளை நிறைவேற்றுங்கள்‌. தலை 
வரி செலுத்தவேண்டியோருக்குத்‌ தலைவரியையும்‌, 
சுங்கவரி செலுத்தவேண்டியோருக்குச்‌ சுங்கவரியையும்‌ 
செலுத்துங்கள்‌. அஞ்சவேண்டியவர்களுக்கு அஞ்சுங்கள்‌. 
மதிக்கவேண்டியவர்களை மதியுங்கள்‌” (வச 7). இவ்வுப 
தேசம்‌ எல்லாவற்றையும்‌ உள்ளடக்கிவிட்டது. விதிவிலக்‌ 
கிற்கு இடமேயில்லை. எந்தப்‌ பின்னணியில்‌ பவுல்‌ 
இவ்வார்த்தைகளை எழுதினான்‌ என்று கவனிப்பது 
பயன்தரும்‌. “ரோம்‌ நகரிலுள்ள” பரிசுத்தவான்களுக்கு 
எழுதப்பட்டவை இவை (ரோ 1:7). ரோமக்‌ கலாச்சாரமும்‌ 
எபிரேயப்‌ பழக்கவழக்கங்களும்‌ ஒன்றுக்கொன்று வித்தி 
யாசமானவை; சில இடங்களில்‌ அவை ஒன்றுக்கொன்று 
முரண்பட்டவையாகவும்‌ இருந்தன. இந்நிலையில்‌ பலவித 
குழப்பங்கள்‌ நிச்சயம்‌ இருந்திருக்கும்‌. கிறிஸ்தவர்‌ ஒரு 
பக்கம்‌, கிறிஸ்தவரல்லாதோர்‌ ஒருபக்கம்‌ ! இந்தியா போன்ற 
நாட்டில்‌ வாழும்‌ நமக்கு இந்த அறிவுரைகள்‌ எவ்வளவாய்த்‌ 
தேவை! 


இந்தச்‌ சத்தியத்தைக்‌ குறித்து, அடுத்து, அப்போஸ்‌ 
தலன்‌ பேதுரு என்ன எழுதினான்‌ என்று பார்ப்போம்‌. 
அவனது கடிதத்தைப்‌ பெற்றவர்கள்‌ பல்வேறு இடங்களில்‌ 
வாழ்ந்தவர்‌: “பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, 
ஆசியா, பித்தினியா ஆகிய நாடுகளில்‌ சிதறுண்டு, 
தற்காலிகக்‌ குடிகளாய்‌ வாழ்ந்துவந்தவர்கள்‌”” (1 பேது 1:1). 
இவர்களுக்கு அப்போஸ்தலன்‌ எழுதியது: “அனைத்து 
மனித அமைப்புகளுக்கும்‌ ஆண்டவரின்‌ பொருட்டுப்‌ 


24 


பணிந்திருங்கள்‌; அதிகாரம்‌ கொண்டவர்‌ என்னும்‌ 
முறையில்‌ அரசருக்கும்‌, தீமை செய்கிறவர்களைத்‌ 
தண்டிக்கவும்‌ நன்மை செய்கிறவர்களைப்‌ பாராட்டவும்‌ 
அவரால்‌ அனுப்பப்பெற்றவர்கள்‌ என்னும்‌ முறையில்‌ 
ஆளுநர்களுக்கும்‌ பணிந்திருங்கள்‌” (1 பேது 2:13,14). 
இந்த நிருபத்தைப்‌ பேதுரு இன்று நமக்கு எழுதவேண்டிய 
திருந்திருந்தால்‌, “ஆசியாவிலும்‌, ஆஸ்திரேலியாவிலும்‌, 
ஆப்பிரிக்காவிலும்‌, அமெரிக்காவிலுமுள்ள விசுவாசி 
களுக்கு” என்று குறிப்பிட்டிருப்பார்‌. இந்தியாவிலுள்ள 
நமக்கு இன்னும்‌ அழுத்தமாக எழுதியிருப்பார்‌. ஏனெனில்‌ 
இந்தியாவில்‌ கிறிஸ்தவர்களாகிய நாம்‌ எதிர்க்கப்படு 
வதோடு மட்டுமல்ல, பழிக்கவும்‌ படுகிறோம்‌. அன்று 
பேதுருவின்‌ நிருபத்தைப்‌ பெற்றவர்களின்‌ நிலையும்‌ 
இதுதான்‌. வசனம்‌ 12, “பிறவினத்தினர்‌ நடுவில்‌ நன்ன 
டத்தை உடையவராய்‌ இருங்கள்‌. அவர்கள்‌ உங்களைத்‌ 
தீயவர்கள்‌ என்று பழித்துரைப்பினும்‌, உங்கள்‌ நற்செயல்‌ 
களைக்‌ கண்டு, கடவுள்‌ சந்திக்க வரும்‌ நாளில்‌ அவரைப்‌ 
போற்றிப்‌ புகழ்வார்கள்‌.” இப்படியெல்லாம்‌ அப்போஸ்‌ 
தலர்கள்‌ எழுதியதின்‌ மையக்கருத்து என்னவெனில்‌, 
எக்காரணத்தையிட்டும்‌ கிறிஸ்தவர்கள்‌ வரி ஏய்ப்பு 
செய்யக்கூடாது. 


அரசாங்கத்திற்கு இவ்விதக்‌ கடமையுணர்வுடன்‌ 
நடந்துகொள்ளவேண்டுமென்று பவுலும்‌ பேதுருவும்‌ 
யாரிடமிருந்து கற்றுக்கொண்டனர்‌ ? தங்கள்‌ ஆண்டவரி 
டமிருந்தே ! கோவில்‌ வரி வசூலிப்போர்‌ ஒருமுறை பேதுரு 
விடம்‌ வந்து, “உங்கள்‌ போதகர்‌ வரி செலுத்துவதில்லையா” 
என்று கேட்டனர்‌ (மத்‌ 17:24). இந்தச்‌ சம்பவம்‌ இவ்விதமாய்‌ 
விவரிக்கப்பட்டுள்ளது: “அவன்‌, “ஆம்‌, செலுத்துகிறார்‌” 
என்றான்‌. பின்பு விட்டிற்குள்‌ வந்து பேதுரு பேசத்‌ தொடங்கு 
வதற்கு முன்பே இயேசு, “சீமோனே, உனக்கு எப்படித்‌ 
தோன்றுகிறது ? இவ்வுலக அரசர்கள்‌ சுங்கவரியையோ, 
தலைவரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள்‌ ? 
தங்களுடைய பிள்ளைகளிடமிருந்தா ? மற்றவரிடமி 
ருந்தா ?” என்று கேட்டார்‌. “மற்றவரிடமிருந்துதான்‌” என்று 


25 


பேதுரு பதிலளித்தான்‌. இயேசு அவனிடம்‌, “அப்படியானால்‌ 
பிள்ளைகள்‌ அதைச்‌ செலுத்தவேண்டியதில்லையே. 
ஆயினும்‌ நாம்‌ அவர்களுக்கு இடறலாயிராதபடிக்கு, நீ 
கடலுக்குப்‌ போய்‌, தூண்டில்போட்டு, முதலாவது அகப்படு 
கிற மீனைப்‌ பிடித்து, அதின்‌ வாயைத்‌ திறந்து பார்‌; ஒரு 
வெள்ளிப்பணத்தைக்‌ காண்பாய்‌; அதை எடுத்து, எனக்‌ 
காகவும்‌ உனக்காகவும்‌ அவர்களிடத்தில்‌ கொடு” என்றார்‌” 
(வச 25-27). இயேசுவானவர்‌ பிதாவின்‌ ஒரே பேறான 
குமாரன்‌ மட்டுமல்ல, அந்த ஆலயமே அவரது பிதாவின்‌ 
வீடுதான்‌. ஆனாலும்‌ அவர்‌ ஆலய வரி செலுத்த ஆவன 
செய்தார்‌. ஆம்‌, பிரியமானவர்களே, நாம்‌ இராஜாதி 
இராஜாவின்‌ குமாரரும்‌ குமாரத்திகளுமாயிருந்தாலும்‌, நாம்‌ 
வரிகளை இராஜாங்கத்திற்குச்‌ செலுத்தவேண்டும்‌. 
அப்பொழுதுதான்‌ பிறருக்கு இடறல்‌ இல்லாமல்‌ நாம்‌ நடந்து 
கொள்ளமுடியும்‌. “முதலாவது” அகப்படும்‌ மீன்‌ என்று 
இயேசு சொன்னதைக்‌ கவனித்தீர்களா ? முதலாவது 
வரியைச்‌ செலுத்திவிடவேண்டும்‌ என்ற கருத்தையே அது 
குறிப்பிடுகிறது. 


இதைப்‌ போன்ற இன்னொரு சம்பவமும்‌ வரி செலுத்து 
தலின்‌ அவசியத்தை வலியுறுத்துகிறது. சீசருக்கு வரி 
செலுத்துவது நியாயமா என்று இயேசுவைக்‌ கேட்க 
பரிசேயர்‌ சிலர்‌ தங்கள்‌ சீடர்களை இயேசுவிடம்‌ அனுப்பினர்‌. 
இயேசு உடனே ஒரு நாணயத்தைக்‌ கொண்டுவரச்‌ 
சொல்லி, அவர்களைப்‌ பார்த்து, “இதில்‌ அச்சாகியுள்ள 
உருவமும்‌ எழுத்தும்‌ யாருடையவை ?” என்று கேட்டார்‌. 
அவை சீசருடையது என்று அவர்கள்‌ சொன்னபோது 
இயேசு கூறியது: “சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும்‌, 
கடவுளுக்கு உரியவற்றைக்‌ கடவுளுக்கும்‌ கொடுங்கள்‌” 
(மத்‌ 22:15-21). இந்த வரிசை முக்கியம்‌: முதலாவது 
சீசருக்கு; அடுத்து கடவுளுக்கு! முதலாவது வரி; 
அடுத்துதான்‌ தசமபாகம்‌ ! எங்கு பார்த்தாலும்‌ தசமபாகம்‌ 
கொடுப்பதைப்பற்றி அவ்வளவு பேசுகிறார்களே, ஏன்‌ நமது 
பிரசங்க பீடங்களிலிருந்து வரி செலுத்துவதில்‌ உண்மை 
யாயிருக்க வேண்டுமென்று ஒங்கிப்‌ பேசப்படுவதில்லை ? 


26 


இயேசுவும்‌ அப்போஸ்தலரும்‌ புதிய ஏற்பாட்டில்‌ ஒரு 
தடவைகூட தசமபாகத்தைப்‌ பற்றிப்‌ போதிக்கவில்லை; 
ஆனால்‌ சபை மேய்ப்பர்‌ பலரும்‌ திரும்பத்‌ திரும்பத்‌ 
தசமபாகத்தைப்பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
இவ்விதம்தான்‌ நாம்‌ கிறிஸ்தவத்தில்‌ முக்கியத்துவ 
வரிசையில்‌ தவறிவிட்டோம்‌. இவ்விதப்‌ பிரசங்கிமாரைத்‌ 
தான்‌ “குருடரான வழிகாட்டிகள்‌” என்று இயேசு சாடினார்‌ 
(மத்‌ 23:24). தலைவர்களின்‌ குருட்டுத்தன்மையே மக்‌ 
களது அறியாமைக்குக்‌ காரணம்‌. முதலில்‌ செய்ய 
வேண்டியவற்றை மறந்துவிட்டு, கடைசியானவற்றை 
முன்னுக்குக்‌ கொண்டு நிறுத்துகிறோம்‌. 

பிரியமானவர்களே, ஆலயக்‌ காணிக்கைப்‌ பெட்டிக்குள்‌ 
போட்டுவிடுவதால்‌ கறுப்புப்‌ பணம்‌ வெள்ளைப்‌ பணமாய்‌ 
மாறிவிடுவது கிடையாது. அப்பணம்‌ வீணாகத்தான்‌ 
போகிறது. கடவுள்‌ அப்பணத்தைத்‌ தமது புத்தகத்தில்‌ வரவு 
வைப்பதில்லை. அரசாங்கத்திற்குச்‌ செலுத்தவேண்டிய 
பணம்‌ காணிக்கைத்‌ தட்டில்‌ வைக்கப்படுமானால்‌ ஆண்ட 
வர்‌ அதை ஏற்பதில்லை. அது ஒருவேளை சபையின்‌ 
கணக்குப்‌ புத்தகத்தில்‌ எழுதப்படலாம்‌; ஆனால்‌ மேலுலகில்‌ 
அது பதிவாகாது. வரிப்பணம்‌ அரசாங்கத்திற்கே உரிய 
தென்று பிசாசுக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. அந்தப்‌ பணத்தைக்‌ 
கடவுள்‌ ஏற்றுக்கொண்டால்‌, அவருக்கு உரியதல்லாத 
பணத்தை அவர்‌ ஏற்றக்கொண்டதற்காய்ப்‌ பிசாசு அவரைக்‌ 
குற்றம்‌ சாட்டுவான்‌ ! கவனம்‌! 


இவ்வுலக அரசாங்கங்களுக்கு உண்மையாயிருக்க 
நம்மால்‌ முடியாவிட்டால்‌, நித்தியமான இறையரசின்‌ உத்தம 
குடிகளாய்‌ நாம்‌ இருக்கமுடியுமோ ? அரசாங்கத்தை 
ஏமாற்றுகிறவன்‌ ஆண்டவரைக்‌ கனப்படுத்தமுடியாது. 
“தேவனுக்குப்‌ பயந்திருங்கள்‌; அரசனைக்‌ கனம்பண்ணுங்‌ 
கள்‌” (1 பேது 2:17). இரண்டும்‌ பிரிக்கமுடியாதவை ! 


வரி அதிகாரிகளிடமிருந்து தயவு கேட்கலாமா ? 
லஞ்சம்‌ ஏதும்‌ கொடுக்காமல்‌ தயவு கேட்கலாம்‌. “மனிதர்‌ 
தயவு” என்பது திருமறைக்குப்‌ புறம்பானதல்ல. ஆனால்‌, 


27 


அது திருப்பணிக்காய்‌ இருந்தால்கூட, லஞ்சம்‌ மட்டும்‌ 
கொடுத்துவிடாதிருங்கள்‌. ஊழியம்‌ என்ற பெயரில்‌ வரி 
ஏய்ப்பு வேண்டாம்‌. ஆண்டவர்‌ அதில்‌ பிரியமாயிரார்‌. வரி 
அதிகாரிகளின்‌ மனமாற்றத்திற்கு இது தடையாய்‌ 
இருந்துவிடும்‌. கிறிஸ்தவரல்லாத அரசாங்க அதிகாரிகள்‌ 
கிறிஸ்தவர்களிடமிருந்து, அதுவும்‌ கிறிஸ்தவத்‌ தலைவர்‌ 
கள்‌, போதகர்கள்‌, பிரசங்கிமாரிடமிருந்து, உயரிய தரத்தை 
எதிர்பார்க்கிறார்கள்‌. அது நியாயந்தானே ? கிறிஸ்தவர்கள்‌ 
தான்‌ உலகிற்கு உப்பும்‌ வெளிச்சமுமானவர்கள்‌ என்று 
அவர்கள்‌ கேள்விப்பட்டிருக்கிறார்களே (மத்‌ 5:13,14). 
ஏதோ கொஞ்சம்‌ பணத்தை மிச்சப்படுத்திவிடுவதற்காக 
உங்கள்‌ உப்புத்தன்மையையும்‌, வெளிச்சத்தையும்‌ இழந்து 
விடாதீர்கள்‌. “மனிதர்‌ உங்கள்‌ நற்செயல்களைக்‌ கண்டு 
உங்கள்‌ விண்ணகத்‌ தந்தையைப்‌ போற்றிப்‌ புகழும்படி 
உங்கள்‌ ஒளி மனிதர்‌ முன்‌ ஒளிர்க !” (மத்‌ 5:16). 

1979இல்‌ எனது மனைவியும்‌ நானும்‌ எங்களது முதல்‌ 
வெளிநாட்டு ஊழியப்‌ பயணத்தை முடித்துவிட்டுத்‌ திரும்‌ 
பும்போது, சுங்கவரி செலுத்தவேண்டிய எலக்ட்ரானிக்‌ 
கருவிகள்‌ பலவற்றைக்‌ கொண்டுவந்தோம்‌. நாங்கள்‌ 
பிரசங்கிமார்‌ என்றும்‌, இக்கருவிகளெல்லாம்‌ திருப்பணிக்‌ 
குத்தான்‌ என்றும்‌ விமான நிலைய சுங்கவரி அதிகாரியிடம்‌ 
கெஞ்சினோம்‌. அந்த அதிகாரி சீக்கிய இனத்தைச்‌ சேர்ந்த 
ஒரு கண்ணியமான மனிதன்‌. “தேவ ஊழியர்‌ என்று 
சொல்லிக்கொள்ளும்‌ நீங்கள்‌ கூடுதல்‌ கவனமாயிருந் 
திருக்க வேண்டுமே” என்று அவர்‌ சொன்னது எங்களைத்‌ 
தலைகுனிய வைத்தது. 

வட இந்திய வங்கியொன்றில்‌ சேமிப்புக்‌ கணக்கு 
தொடங்குவதற்காய்‌ ஒரு தமிழக மிஷனரி சென்றார்‌. 
அவரது தொழில்‌ என்னவென்று வங்கி அதிகாரி கேட்டார்‌. 
“நான்‌ ஒரு மிஷனரி” என்று ஊழியர்‌ பதில்‌ கொடுத்தார்‌. 
“மிஷனரி” என்ற இப்பதம்‌ வங்கி அதிகாரிக்குப்‌ புரிய 
வில்லை; எனவே அவர்‌ சேமிப்புக்‌ கணக்குப்‌ புத்தகத்தில்‌ 
“செயின்ட்‌” என்று எழுதிவிட்டார்‌! 


28 


எப்படிக்‌ கொடுக்கக்கூடாது ? 


4 


மலிவான காணிக்கை 
கொடுக்கக்கூடாது. 


இச்சிறுநூலை நீங்கள்‌ வாசித்துக்கொண்டிருக்கை 
யில்‌, இத்தலைப்புகளை நான்‌ ஏன்‌ எதிர்மறையாய்‌ அணுகு 
கிறேன்‌ என்ற கேள்வி உங்கள்‌ மனதில்‌ எழும்பலாம்‌. 
எப்படிக்‌ கொடுக்கவேண்டும்‌ என்று இல்லாது எப்படிக்‌ 
கொடுக்கக்கூடாது என்று போதிப்பானேன்‌ ? இந்நூலின்‌ 
துவக்கவுரையில்‌ இதற்கான சுருக்கமான விளக்கத்தைத்‌ 
தந்திருந்தாலும்‌, இதோ இன்னும்‌ சில கருத்துக்கள்‌ 


பத்துக்‌ கட்டளைகளிலே எட்டு கட்டளைகள்‌ அப்படிச்‌ 
“செய்யாதிருப்பாயாக”” என்றிருப்பதைக்‌ கவனித்திருக்‌ 
கிறீர்களா (யாத்‌ 20:1-17) ? இது ஏதோ தற்செயலாய்‌ 
நடந்ததல்ல. முக்கியமான சத்தியங்களைப்‌ பேசும்போது 
பிரசங்கியாகிய சாலொமோன்‌ அரசனும்‌ இந்த அணுகு 
முறையையே பின்பற்றினான்‌. எடுத்துக்காட்டாக, பிரசங்கி 
5:1-4, “கடவுள்‌ முன்னிலையில்‌ சிந்தித்துப்‌ பாராமல்‌ எதை 
யும்‌ பேசாதே; எண்ணிப்பாராமல்‌ வாக்குக்‌ கொடுக்‌ 
காதே... கடவுளுக்கு ஏதாவதொரு வாக்குக்‌ கொடுத்‌ 
திருந்தால்‌, அதை நிறைவேற்றுவதில்‌ காலம்‌ தாழ்த்தாதே.” 
ஆம்‌, சரியானவற்றைக்‌ கற்குமுன்‌ தவறாய்க்‌ கற்ற 
வற்றைக்‌ களையவேண்டும்‌ என்பதே திருமறை முழுவதி 
லிருந்தும்‌ தெளிவாகும்‌ சத்தியம்‌. ஏன்‌ அப்படி என்று 
கேட்கிறீர்களா ? நமது சொந்த வழியிலேயே செல்லுவது 
தான்‌ பாவங்களிலெல்லாம்‌ பாவமாம்‌. ஏசாயா 53:6, 
“நாமெல்லாரும்‌... அவனவன்‌ தன்‌ தன்‌ வழியிலே போனோம்‌; 


29 


கர்த்தரோ நம்மெல்லாருடைய அக்கிரமத்தையும்‌ அவர்மீது 
விழப்பண்ணினார்‌.” தேவனது வழிகளைவிட்டு விலகிச்‌ 
செல்வதே “அக்கிரமம்‌” என்கிறது வேகம்‌. நாம்‌ நமது 
வழிகளாலேயே நிறைந்துவிடுகிறோம்‌. இவைகள்தான்‌ 
நமது “மீறுதல்கள்‌” என்றும்‌ “அக்கிரமங்கள்‌”” என்றும்‌ 
சுட்டிக்காட்டப்படுகின்றன (வச 5). தேவனது வழிகளுக்குப்‌ 
பதிலாக நமது வழிகளைத்‌ தெரிந்துகொண்ட நமது 
தவறான தெரிந்தெடுப்பைச்‌ சரிசெய்வதே மனந்திரும்பு 
தலாகும்‌. 1 பேதுரு 2:25, “நீங்கள்‌ வழிதவறி அலையும்‌ 
ஆடுகளைப்போல இருந்தீர்கள்‌. ஆனால்‌ இப்பொழுது 
உங்கள்‌ ஆன்மாக்களின்‌ ஆயரும்‌ கண்காணிப்பாளருமாய்‌ 
இருப்பவரிடம்‌ திரும்பி வந்திருக்கிறீர்கள்‌.”” ஒரு புதிய 
மேலாண்மையின்‌ கீழ்‌ வந்திருக்கிறோம்‌. இப்பொழுது நாம்‌ 
அதற்கேற்றபடி நடந்துகொள்ளவேண்டும்‌. அதாவது நமது 
கண்காணியாகிய கிறிஸ்து இயேசுவைப்போல்‌ வாழ 
நம்மைத்‌ திருத்திக்கொள்ளவேண்டும்‌. கடவுளது பாணி 
யில்‌ இல்லாத எதினின்றும்‌ அப்போஸ்தலர்கள்‌ கழன்று 
கொண்டார்கள்‌. அவ்விதமே விசுவாசிகளுக்கும்‌ எழுதி 
னார்கள்‌: எபேசியர்‌ 4:20,21, “நீங்களோ இவ்விதமாய்க்‌ 
கிறிஸ்துவைக்‌ கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவிடமுள்ள 
சத்தியத்தின்படியே, நீங்கள்‌ அவரிடத்தில்‌ கேட்டறிந்து 
அவரால்‌ கற்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே !” 


நமது அருமையான வாழ்வின்‌ பலமணி நேரங்களைச்‌ 
செலவழித்துத்தான்‌ பணத்தைச்‌ சம்பாதிக்கிறோம்‌. அந்தப்‌ 
பணத்திலிருந்து ஆண்டவருக்குக்‌ கொடுக்கும்போது, அது 
ஏனோதானோவென்று இருக்கமுடியாது. “எப்படிக்‌ 
கொடுக்கக்கூடாது ?” என்ற தலைப்பில்‌ நான்காவது 
படிப்பினை: மலிவான காணிக்கை கொடுக்கக்கூடாது. 


நாம்‌ எதைக்‌ கொடுக்கிறோம்‌ என்பதைவிட எவருக்குக்‌ 
கொடுக்கிறோம்‌ என்பதே முக்கியம்‌. அப்பொழுதுதான்‌, 
மிகச்‌ சிறந்ததை நாம்‌ ஆண்டவருக்குக்‌ கொடுப்போம்‌. 


30 


இதைக்‌ குறித்து தீர்க்கன்‌ மல்கியா முழங்கியதைக்‌ 
கவனியுங்கள்‌: “தன்‌ மந்தையில்‌ ஊனமற்ற கிடாய்‌ 
இருக்கையில்‌, ஊனமுற்ற ஒன்றைப்‌ பொருத்தனையாகத்‌ 
தலைவராகிய ஆண்டவருக்குப்‌ பலியிடும்‌ எத்தன்‌ 
சபிக்கப்படுவானாக. நானே மாவேந்தர்‌ என்கிறார்‌ 
படைகளின்‌ ஆண்டவர்‌” (மல்‌ 1:14). மாவேந்தருக்கு 
மட்டரகமான காணிக்கை கொடுப்பதெப்படி ? சில ஆண்டு 
களுக்குமுன்‌ இங்கிலாந்து இராணி காஞ்சிபுரத்திற்கு 
விஜயம்‌ செய்தபோது, அங்குள்ள பட்டுத்‌ தொழிலாளர்கள்‌ 
அவர்களுக்கு மிகச்‌ சிறந்ததை அன்பளிக்க முயன்றனர்‌. 
ஒரு தீப்பெட்டிக்குள்‌ அடக்கிவிடும்‌ அளவிற்கு மென்மை 
யானப்‌ பட்டுச்சேலைகளை அவர்கள்‌ நெய்தனர்‌. இவ்விதம்‌ 
கொடுத்தவர்களின்‌ பெயர்‌, முகவரியையெல்லாம்‌ குறித்‌ 
துக்கொண்டு இங்கிலாந்து சென்றதும்‌ அவர்களுக்கெல்‌ 
லாம்‌ இராணி அம்மையார்‌ நன்றிக்கடிதம்‌ எழுதினார்களா 
என்ன ? இல்லை, அவர்கள்தான்‌ இந்தப்‌ புடவைகளை 
யெல்லாம்‌ கட்டுவார்களா ? பின்னை ஏன்‌ இவ்வளவு 
டாம்பீகமாய்‌ இராணிக்கு அன்பளித்தார்கள்‌ ? அவர்கள்‌ 
“இராணி!” அது ஒன்றுதான்‌ காரணம்‌! தீர்க்கன்‌ மல்கியா 
மூலம்‌ ஆண்டவர்‌ தம்மக்களைச்‌ சவாலிடுவதும்‌ இதே 
பாணியில்தான்‌. இன்னும்‌ ஆண்டவர்‌ சொன்னது: “குருடா 
னவற்றைப்‌ பலியிடுகிறீர்களே, அது தவறில்லையா ? 
நொண்டியும்‌ நோயுமாய்க்‌ கிடந்தவற்றைப்‌ பலியிடக்‌ 
கொண்டுவருகிறீர்களே, அது குற்றமில்லையா ? அவற்றை 
உன்‌ மாவட்ட அதிகாரிக்குக்‌ கொடுத்துப்பார்‌. அவன்‌ 
உன்னைக்‌ குறித்து மகிழ்ச்சி அடைவானோ ? உனக்கு 
ஆதரவு அளிப்பானோ ? என்கிறார்‌ படைகளின்‌ ஆண்டவர்‌” 
(வச 8). 

தங்களுக்கிருந்ததிலிருந்து அதிவுசிதமானவற்றைக்‌ 
கடவுளுக்குக்‌ கொடுத்துவிட்ட சில எடுத்துக்காட்டுகள்‌ 
இதோ: ஆபேலின்‌ காணிக்கையைப்‌ பாருங்கள்‌. ஆதியா 
கமம்‌ 4:3,4இல்‌ அவனது காணிக்கையும்‌ அவனது அண்‌ 
ணன்‌ காயீனின்‌ காணிக்கையும்‌ ஒப்பிடப்பட்டுள்ளன. 


31 


காயீன்‌ தனது வயலில்‌ விளைந்தவற்றிலிருந்து “கனி 
களைக்‌” கொண்டுவந்தான்‌ என்று வேதம்‌ பொதுவாகச்‌ 
சொல்லுகிறது. ஆபேலோ தன்‌ மந்தையிலிருந்து “கொழுத்த 
தலையீறுகளைக்‌” கொண்டுவந்தான்‌ என்கிறது. காயீனின்‌ 
காணிக்கையை ஆண்டவர்‌ கண்டுகொள்ளவில்லை; 
ஆபேலின்‌ காணிக்கையோ அவருக்குமுன்‌ சுகந்த வாசனை 
யாயிருந்தது. நாம்‌ கடவுளுக்கு என்ன கொடுக்கிறோம்‌, 
அதை எப்படிக்‌ கொடுக்கிறோம்‌ என்பதே நாம்‌ அவரைப்‌ 
பற்றி என்ன நினைக்கிறோம்‌, அவரை எப்படி மதிக்கிறோம்‌ 
என்பதற்கு நிரூபணம்‌. 


தாவீதரசன்‌ ஒருமுறை தனது மக்களைக்‌ கணக்கெடுத்‌ 
தான்‌ (2 சாமு 24). நமது புபலலத்தையோ ஆள்பலத்தையோ 
கணக்கிடுவது கர்த்தருக்குப்‌ பிரியமான காரியமல்ல. 
தாவீதுக்கு எதிராகக்‌ கடவுளின்‌ கோபம்‌ பற்றியெரிந்ததால்‌, 
அவர்‌ மக்களுக்குள்‌ ஒரு கொள்ளைநோயை அனுப்பினார்‌. 
தாவீதின்‌ இருதயம்‌ பதைபதைத்தது. “பாவம்‌ செய்தவன்‌ 
நானல்லவோ ? இம்மந்தை எக்குற்றம்‌ செய்தது ?”” என்று 
அவனது இருதயம்‌ புலம்பியது. தமக்கு ஒரு பலிபீடம்‌ கட்டி 
அதில்‌ பலியிடும்படி ஆண்டவர்‌ ஒரு தீர்க்கன்‌ மூலம்‌ 
தாவீதுக்கு ஆணையிட்டார்‌. பலிபீடம்‌ கட்டுவதற்காக 
அரவுனா என்ற ஒரு மனிதனிடம்‌ அவனது போரடிக்கிற 
களத்தை விலைக்கு வாங்க அவனிடம்‌ தாவீது சென்றான்‌. 
அரவுனாவோ தாவீதைப்‌ பார்த்து, “என்‌ தலைவராம்‌ அரசர்‌ 
உமது அடியானிடம்‌ வருவதேன்‌ ?... களத்தை எடுத்துக்‌ 
கொண்டு தம்‌ விருப்பம்போல்‌ பலி செலுத்துவாராக! இதோ 
எரிபலிக்கு வேண்டிய காளைகள்‌; போரடிக்கும்‌ உருளை 
களும்‌ காளைகளின்‌ நுகத்தடிகளும்‌ விறகாகட்டும்‌” என்‌ 
றான்‌ (வச 19-22. அதற்குத்‌ தாவீது கொடுத்த பதிலில்தான்‌ 
நமக்கு நித்தியமானதொரு படிப்பினை உண்டு: “இல்லை ! 
நாம்‌ உன்னிடம்‌ விலைக்குத்தான்‌ வாங்குவேன்‌. நான்‌ 
இலவசமாய்ப்‌ பெற்று என்‌ கடவுளாம்‌ ஆண்டவருக்கு எரிபலி 
செலுத்தமாட்டேன்‌”” (வச 24). ஆபிரகாம்‌ தனது மகனைப்‌ 


32 


பலியிடச்‌ சென்றதும்‌, பின்னர்‌ சாலமோன்‌ தேவாலயத்தைக்‌ 
கட்டியதுமான மோரியா என்ற இடம்‌ இந்தக்‌ களம்தான்‌ ! 
(ஆதி 22:2; 1 நாளா 21:23,24; 2 நாளா 3:1). தியாகக்‌ 
காணிக்கையை ஆண்டவர்‌ எவ்வளவாய்க்‌ கனப்படுத்து 
கிறார்‌ பாருங்கள்‌ ! தியாகக்‌ காணிக்கை ஆண்டவரைக்‌ 
கனப்படுத்துகிறது; அவர்‌ தியாகக்‌ காணிக்கை கொடுக்‌ 
கிறவர்களைக்‌ கனப்படுத்துகிறார்‌. 


மக்கெதோனியாவிலிருந்த விசுவாசிகள்‌ தியாகக்‌ 
காணிக்கைக்கு மற்றுமோர்‌ எடுத்துக்காட்டு. அவர்களைக்‌ 
குறித்த பவுலின்‌ அறிக்கையைக்‌ கவனியுங்கள்‌: 2 கொரிந்‌ 
தியர்‌ 8:1-3, “மக்கெதோனியா திருச்சபைகளுக்குக்‌ கடவுள்‌ 
கொடுத்த அருளைப்பற்றி உங்களுக்குத்‌ தெரியப்படுத்த 
விரும்புகிறோம்‌... அவர்கள்‌ வறுமையில்‌ மூழ்கி இருந்தாலும்‌ 
வள்ளன்மையோடு வாரி வழங்கினார்கள்‌. அவர்கள்‌ தங்க 
ளால்‌ இயன்ற அளவுக்குத்‌ தாங்களாகவே கொடுத்தார்கள்‌. 
ஏன்‌, அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள்‌. இதற்கு நானே 
சாட்சி.” வறுமையிலும்‌ வள்ளன்மை! இயன்றதும்‌ இயன்ற 
தற்கு மிஞ்சியதும்‌! இவ்விதப்‌ புரட்சியை நாம்‌ நமது 
கொடுத்தலில்‌ அனுபவிக்கவேண்டும்‌. தனக்கிருந்த எல்லா 
வற்றையும்‌ கொடுத்துவிட்ட அந்த ஏழை விதவையை இங்கு 
நினைக்கிறோம்‌. அவளைப்‌ பாராட்டி இயேசு கூறிய வார்த்‌ 
தைகள்‌: “செல்வந்தர்‌ அனைவரும்‌ தங்களுக்கு இருந்த 
மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர்‌. இவளோ, 
தனக்குப்‌ பற்றாக்குறை இருந்தும்‌, தன்னிடம்‌ இருந்த 
அனைத்தையுமே, ஏன்‌ தனது பிழைப்புக்காக வைத்திருந்த 
எல்லாவற்றையுமே, போட்டுவிட்டாள்‌” (மாற்‌ 12:41-44). நாம்‌ 
எவ்வளவு கொடுக்கிறோம்‌ என்பதை உலகம்‌ பாராட்டுகிறது. 
ஆனால்‌ நாம்‌ எவ்வளவு வைத்துக்கொள்கிறோம்‌ என்று 
ஆண்டவர்‌ பார்க்கிறார்‌! தொகையை அல்ல, விகிதத்தையே 
ஆண்டவர்‌ கவனிக்கிறார்‌. தசமபாகம்‌ கொடுப்பதோடு 
செல்வந்தர்‌ நிறுத்திவிடுவார்களானால்‌ அது மலிவிலும்‌ 
மலிவு. செல்வந்தராயிருப்பவர்கள்‌ கொடுக்கும்‌ காரியத்‌ 


33 


திலும்‌ செல்வந்தராயிருக்கவேண்டும்‌. நிறைய வைத்திருக்‌ 
கிறவர்கள்‌ நிறையக்‌ கொடுக்கிறவர்களாகவும்‌ இருக்க 
வேண்டுமென்று அவர்களுக்குக்‌ “கட்டளையிடும்படி ” 
தீமோத்தேயுவைப்‌ பவுல்‌ பணித்தான்‌ (1 தீமோ 6:17-19). 
அதிகம்‌ வைத்திருப்பவனல்ல, அதிகம்‌ கொடுப்பவனே 
பணக்காரன்‌ ! 


மிஷனரிப்‌ பணிக்களமொன்றில்‌ நடந்த ஞாயிறு ஆராத 
னையில்‌ நான்‌ கலந்துகொண்டபோது, காணிக்கை 
செலுத்துவதற்கு யாவரும்‌ வரிசையாய்‌ முன்வரும்போது 
கிழிந்த புடவை கட்டிக்கொண்டு ஒர்‌ ஆட்டைத்‌ தனது 
கையில்‌ பிடித்துக்கொண்டு வந்த பரிதாபமான ஒரு 
பெண்மணியைப்‌ பார்த்தேன்‌. அவருக்கிருந்த இரு ஆடு 
களில்‌ ஒன்றைக்‌ கடவுளுக்கு நேர்ந்திருந்தாளாம்‌. அதற்கு 
வியாதி வந்துவிட்டதால்‌, தனக்கு ஒரே சொத்து என்றிருந்த 
அடுத்த ஆட்டைக்‌ கடவுளுக்குக்‌ காணிக்கையாய்க்‌ 
கொடுக்கவே அன்று வந்தாளாம்‌. இவ்விதம்‌ சொல்லிவிட்டு 
ஆட்டை என்னிடம்‌ கொடுத்துவிட்டுப்‌ போய்விட்டாள்‌. நான்‌ 
அதிர்ந்துபோனேன்‌. தொடர்ந்து என்னால்‌ பிரசங்கிக்க 
முடியவில்லை. 


தியாகச்‌ செம்மல்களின்‌ சரிதைகளினால்‌ மிஷனரிச்‌ 
சரித்திரம்‌ நிறைந்துள்ளது. கோடீஸ்வரனாயிருந்த 0.1. ஸ்டட்‌ 
(1862-1931) என்ற பிரபலமான கிரிக்கெட்‌ விளையாட்டுக்‌ 
காரர்‌ இரட்சிக்கப்பட்டபோது தனக்கிருந்த எல்லாவற்றையும்‌ 
கடவுளுக்குக்‌ கொடுத்துவிட்டார்‌. ஒரு சிறிய தொகையை 
மட்டும்‌ தனது மணப்பெண்ணுக்கென்று வைத்திருந்தார்‌. 
திருமணத்திற்கு முந்திய தினம்‌ அப்பெண்மணி அவரைப்‌ 
பார்த்து, “என்னைவிட நீங்கள்‌ ஆண்டவரை அதிகம்‌ நேசித்‌ 
தால்‌ எனக்காக வைத்திருக்கும்‌ இந்தத்‌ தொகையையும்‌ 
கடவுளுக்குக்‌ கொடுத்துவிடுங்கள்‌; சேமிப்பு இல்லாமல்‌ நாம்‌ 
மணவாழ்வைத்‌ துவங்குவோம்‌” என்றாள்‌. 0.7. ஸ்டட்‌ 
அப்படியே செய்தார்‌. “கிறிஸ்து எனக்காய்‌ மரித்திருப்‌ 
பாரானால்‌, அவருக்காய்‌ நான்‌ செய்யும்‌ எதுவும்‌ பெரிய 
தியாகமாயிருக்கமுடியாது” என்பதே அவரது கோட்பாடு! 


34 


நண்பரே, நீங்கள்‌ எப்பொழுது கடைசியாக தியாகம்‌ 
பண்ணி எதையாவது கர்த்தருக்குக்‌ கொடுத்தீர்களென்று 
யோசித்துப்பாருங்கள்‌. உங்களைப்‌ பாதிக்குமளவிற்கு 
எப்பொழுதாவது கொடுத்திருக்கிறீர்களா ? நமது சபைகள்‌ 
எல்லாவற்றிலும்‌ கொடுத்தலில்‌ இவ்விதமானதோர்‌ எழுப்பு 
தல்‌ வராதா ? தேவனுக்குக்‌ கொடுப்பதில்‌ பழைய ஏற்‌ 
பாட்டினரை நாம்‌ மிஞ்ச வேண்டாமா ? (யாத்‌ 35:4,5,21-26). 
இப்பொழுதே, நீங்கள்‌ உங்களுக்கு மிகவும்‌ பிரியமாய்‌ 
வைத்துக்கொண்டிருக்கும்‌ எதையாவது கடவுளுக்குக்‌ 
கொடுத்துவிடத்‌ தீர்மானிக்கலாமே. அது ஒரு நகை 
யாகவோ, வங்கியிலுள்ள வைப்புத்‌ தொகையாகவோ, ஒரு 
வாகனமாகவோ அல்லது ஒரு சொத்தாகவோ இருக்கலாம்‌. 
பிரியமானவரே, தேவன்‌ எல்லாவற்றிற்கும்‌ பாத்திரராய்‌ 
இருக்கிறாரே ! கிறிஸ்து நமக்காக மரித்திருப்பாரானால்‌ 
நாம்‌ அவருக்காகய்ச்‌ செய்யும்‌ எத்தியாகமும்‌ பெரிதா 
யிருக்கமுடியாது ! 


35 


9 
அழுத்தங்களுக்கு 
இடங்கொடுக்கக்கூடாது. 


பிரசங்கிமாரிடமிருந்தும்‌ ஊழிய நிறுவனங்களிலிருந்தும்‌ 
பணம்‌ பணம்‌ என்று வரும்‌ வேண்டல்களினால்‌ கிறிஸ்தவர்‌ 
கள்‌ எல்லாத்‌ திசைகளிலும்‌ நெருக்கப்படுகின்றனர்‌. 
பிரியமானவர்களே, உள்ளத்திலுள்ள பாரத்தினால்தான்‌ 
நீங்கள்‌ கொடுக்கவேண்டுமே தவிர வெளியேயிருந்துவரும்‌ 
அழுத்தத்தினால்‌ அல்ல. நீங்கள்‌ ஒரு பிரச்னை அல்லது 
இக்கட்டில்‌ இருக்கிறீர்களென்றால்‌ இன்னும்‌ கூடுதல்‌ 
கவனமாயிருக்கவேண்டும்‌. பணக்காரியான ஓர்‌ அம்மையார்‌ 
கொடூரமானதொரு நோயினால்‌ பாதிக்கப்பட்டு சாவுப்‌ 
படுக்கையிலிருந்தார்கள்‌. பெயர்க்‌ கிறிஸ்தவளாகவே 
வாழ்ந்துவிட்ட அவர்கள்‌ இப்போது சமாதானத்திற்காய்‌ 
அலைமோதிக்கொண்டிருந்தார்கள்‌. உள்ளூரிலுள்ள இரு 
பிரசங்கிமாரை அழைத்து அவர்களிடம்‌ தனது தேவையைக்‌ 
கூறினார்கள்‌. “உங்களது சொத்து, பணம்‌ யாவற்றிற்கும்‌ 
உயில்‌ எழுதிவிட்டீர்களா ? என்று அப்பிரசங்கிமார்‌ கேட்‌ 
டனர்‌. “இன்னும்‌ எழுதவில்லை” என்றதும்‌, அம்மையாரது 
சொத்தில்‌ ஒரு பாதியை அவர்களில்‌ ஒருவருக்கும்‌, அடுத்த 
பாதியை அடுத்த பிரசங்கிக்கும்‌ எழுதிவைக்கும்படி ஆலோ 
சனை கூறினார்கள்‌. சமாதானத்திற்காய்‌ ஏங்கிக்கொண் 
டிருந்த அந்த அம்மையார்‌ தனக்குப்‌ பிரசங்கிமார்‌ கொடுத்த 
ஆலோசனையின்படியே செய்தார்கள்‌. “இப்பொழுது 
உங்களுக்கு எப்படியிருக்கிறது ?” என்று அம்மையாரிடம்‌ 
பிரசங்கிமார்‌ கேட்டனர்‌. “இரு கள்ளர்‌ நடுவில்‌ சிலுவை 
யிலறையப்பட்டது போலவே உணருகிறேன்‌” என்று பதில்‌ 


36 


வந்தது! பிரியமானவர்களே, நீங்கள்‌ பிரச்னைகள்‌ வழியாய்க்‌ 
கடந்து சென்றுகொண்டிருக்கும்போது எந்த ஊழியனும்‌ 
உங்களை வசப்படுத்திக்கொள்ளாதவாறு எச்சரிக்கை 
யாயிருங்கள்‌ ! 


இயேசுவானவரின்‌ காலத்திலேயே மக்களை இவ்விதம்‌ 
ஏமாற்றும்‌ பழக்கம்‌ மார்க்கத்தலைவரிடையே இருந்தது. 
அன்றிருந்த வேதபாரகரைக்‌ குறித்து அவர்‌ இவ்விதம்‌ 
எச்சரித்தார்‌: “அவர்கள்‌ கைம்பெண்களின்‌ வீடுகளைப்‌ 
பிடுங்கிக்கொள்ளுகிறார்கள்‌. நீண்ட நேரம்‌ இறைவனிடம்‌ 
வேண்டுவதாக நடிக்கிறார்கள்‌. கடுந்தண்டனைத்‌ தீர்ப்புக்கு 
ஆளாகவிருப்பவர்கள்‌ இவர்களே” (மாற்‌ 12:40). தனக்கு 
இருந்த எல்லாவற்றையும்‌ காணிக்கைப்பெட்டியில்‌ போட்டு 
விட்ட ஏழைக்‌ கைம்பெண்ணின்‌ சம்பவம்‌ இயேசு கூறிய 
இந்த எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைத்‌ தொடர்ந்து உடனே 
எழுதப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது (வச 41-44). 


பிரசங்கிமாரிடமிருந்து வரும்‌ இரங்கல்‌ வேண்டல்களை 
நீங்கள்‌ நன்கு அறிந்திருப்பீர்கள்‌. மக்கள்‌ தனக்குப்‌ பணம்‌ 
அனுப்பாவிடில்‌ தனது தொலைக்காட்சி ஒளிபரப்பை 
நிறுத்தத்தான்‌ வேண்டுமென்று ஒரு பிரசங்கியார்‌ சொல்லி 
உங்களது பரிதாபத்தைக்‌ தேடுவாரெனில்‌, இது புதிய 
ஏற்பாட்டுப்‌ பாணிக்கு முரண்பட்டது என்பதை நினைவிற்‌ 
கொள்ளுங்கள்‌. இது அப்போஸ்தலரின்‌ முறைமை அல்லவே. 
மக்களின்‌ மனதில்‌ ஒரு பாரத்தைத்தான்‌ உருவாக்க 
முயலவேண்டுமே தவிர, அவர்களை நோக்கிப்‌ பரிதாபக்‌ 
குரல்‌ கொடுக்கக்கூடாது. அப்போஸ்தலன்‌ பவுல்‌ ஒருபோதும்‌ 
மக்களின்‌ பரிதாபத்தை நாடவில்லை. பிலிப்பியர்‌ 4:10-13இல்‌ 
அவனது சவால்‌ நிறைந்த சாட்சியைக்‌ கவனியுங்கள்‌: 
“என்னைப்‌ பற்றிய அக்கறை இப்பொழுதாவது மீண்டும்‌ 
உங்களிடையே எழுந்தது கண்டு ஆண்டவர்‌ அருளால்‌ நான்‌ 
பெரிதும்‌ மகிழ்கிறேன்‌. நீங்கள்‌ என்னைப்பற்றி அக்கறை 
கொண்டிருந்தீர்கள்‌ என்பது உண்மைதான்‌. ஆனால்‌ அதைக்‌ 
காட்டிக்கொள்ளும்‌ வாய்ப்பு உங்களுக்குக்‌ கிடைக்க 


37 


வில்லை. எனக்கு ஏதோ குறைவாய்‌ இருப்பதால்‌ இவ்வாறு 
சொல்கிறேன்‌ என்று நினைக்கவேண்டாம்‌. ஏனெனில்‌, 
எந்நிலையிலும்‌ மனநிறைவோடு இருக்கக்‌ கற்றுக்கொண் 
டுள்ளேன்‌... நிறைவோ குறைவோ எதிலும்‌ எந்தச்‌ சூழலிலும்‌ 
வாழப்‌ பயிற்சி பெற்றிருக்கிறேன்‌. எனக்கு வலிவூட்டுகிற 
கிறிஸ்துவின்‌ துணைகொண்டு எதையும்‌ செய்ய எனக்கு 
ஆற்றல்‌ உண்டு.” இன்றைய மொழியில்‌ இதை எப்படிச்‌ 
சொல்லியிருப்பானென்றால்‌, “பயணங்களை மேற்கொள்ள 
எனக்குப்‌ பணமில்லாவிட்டால்‌, அறையைப்‌ பூட்டிக்கொண்டு 
மன்றாட்டு ஜெபத்தில்‌ நேரத்தைச்‌ செலவிடுவேன்‌. போது 
மான ஆகாரம்‌ இல்லாவிட்டால்‌, அதை உபவாசிப்பதற்கு ஒரு 
வாய்ப்பாகப்‌ பயன்படுத்திக்கொண்டு திருவசனத்தைப்‌ 
புசித்துக்‌ களித்திருப்பேன்‌ !” “நீங்கள்‌ காணிக்கை கொடுத்‌ 
தால்‌ ஆண்டவர்‌ வானத்தின்‌ பலகணிகளைத்‌ திறந்து 
உங்களை ஆசீர்வதித்து உங்கள்‌ தேவைகளையெல்லாம்‌ 
சந்திப்பார்‌” என்று பிரசங்கிமார்‌ மக்களிடம்‌ ஓங்கியடித்துப்‌ 
பேசுகிறார்களே ? ஏன்‌ இதே விசுவாசத்தைப்‌ பிரசங்கிமாரே 
தங்களுக்காக அப்பியாசிக்கக்கூடாது ? அவர்கள்‌ ஏன்‌ 
பிச்சையெடுக்கவேண்டும்‌ ? 


பிரிய ஊழிய நண்பரே, நமது தேவைகளை எளிய 
முறையில்‌ மக்களிடம்‌ சொல்வதில்‌ தவறில்லை. ஆனால்‌ 
அவர்களை ஒருபோதும்‌ ஒருவித மன அழுத்தத்திற்குள்‌ 
கொண்டுவரக்கூடாது. பழைய ஏற்பாட்டில்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரம்‌ கட்டுவதற்கான தேவைகளை மக்களிடம்‌ மோசே 
எளிய முறையில்‌ அறிவித்தான்‌ (யாத்‌ 35). அவ்விதமே, 
எருசலேமில்‌ பாடுபட்டுக்கொண்டிருந்த பரிசுத்தவான்‌ 
களுக்குப்‌ பெருமளவில்‌ பணம்‌ திரட்டும்‌ ஒரு முயற்சியில்‌ 
அப்போஸ்தலன்‌ பவுல்‌ ஈடுபட்டிருந்தான்‌ (அப்‌ 11:29,30). 
கொரிந்து சபையினருக்கு இதைக்‌ குறித்து எழுதும்போது 
எவ்வளவு கவனமாயிருந்தான்‌ பாருங்கள்‌: 1 கொரிந்தியர்‌ 
16:1,2, “இறைமக்களுக்கு வழங்கும்‌ தர்மசகாயத்தைக்‌ 
குறித்து கலாத்தியத்‌ திருச்சபைகளுக்கு நான்‌ வகுத்துக்‌ 


38 


கொடுத்த திட்டத்தின்படியே நீங்களும்‌ செய்யுங்கள்‌. நீங்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ வாரத்தின்‌ முதல்‌ நாளில்‌ அவரவர்‌ வரு 
வாய்க்கு ஏற்றவாறு ஒரு தொகையைச்‌ சேர்த்து வைத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. அப்படிச்‌ செய்தால்‌ நான்‌ அங்கு வந்தபின்‌ 
நன்கொடை கிரட்டவேண்டியதிராது.” அதாவது, பவுல்‌ 
அங்கே வந்திருப்பதைப்‌ பார்த்து, அதனால்கூட ஒருவித மன 
அழுத்தத்திற்குள்‌ மக்கள்‌ வந்துவிடக்கூடாதாம்‌ ! ஒரு பெரிய 
ஊழியரின்‌ கரங்களிலேயே காணிக்கை கொடுக்கவேண்டு 
மென்று நினைக்கும்‌ மக்களது விருப்பங்களுக்கு அவர்‌ 
இடங்கொடுக்கவில்லை. தசமபாகங்களைத்‌ தங்களது 
கைகளில்தான்‌ கொடுக்கவேண்டுமென்று சபை மேய்ப்பர்‌ 
கள்‌ விரும்புவதேனோ ? ஏன்‌, கொடுப்பவரின்‌ பெயரெழுதா 
மல்‌, அவற்றையெல்லாம்‌ காணிக்கை பெட்டியில்‌ போடக்‌ 
கூடாது ? அரசுக்கு வரவு கணக்கு விபரங்களைக்‌ காட்டு 
வதற்காக, தசமபாகக்‌ காணிக்கைகளுக்கும்‌ ரசீது போடும்‌ 
பழக்கமில்லையேல்‌ இந்த எதிர்பார்ப்பு என்னத்திற்கு ? 
அப்படியிருந்தால்கூட, பணத்தைச்‌ சபையின்‌ கணக்கரிடம்‌ 
கொடுத்துவிடலாமே! (பணத்தைக்‌ குறித்து எனது உடன்‌ 
ஊழியருக்கு ஒரு கடிதம்‌ என்ற எனது ஆங்கிலக்‌ கட்டு 
ரையை StanleyOnBible.com என்ற எனது இணைய 
தளத்தில்‌ வாசியுங்கள்‌.) 


கொடுங்கள்‌, கொடுங்கள்‌ என்று பிரசங்கிமார்‌ மக்க 
ளிடம்‌ கெஞ்சக்கூடாது. மாறாக, வாங்கிக்‌ கொள்ளுங்கள்‌, 
வாங்கிக்கொள்ளுங்கள்‌ என்று மக்கள்‌ பிரசங்கிமாரை 
வற்புறுத்தவேண்டும்‌. மக்கெதோனியா விசுவாசிகளைக்‌ 
குறித்த பவுலின்‌ சாட்சி இதுவே: “உங்கள்‌ உபகாரத்தையும்‌ 
பரிசுத்தவான்களுக்குச்‌ செய்யப்படும்‌ தர்ம ஊழியத்தின்‌ 
பங்கையும்‌ நாங்கள்‌ ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள்‌ எங்களை 
மிகவும்‌ வேண்டிக்கொண்டார்கள்‌” (2 கொரி 8:4). காணிக்‌ 
கையை வாங்கிக்கொள்ளும்படி விசுவாசிகள்தான்‌ ஊழியக்‌ 
காரரை இங்கு வற்புறுத்துகிறார்கள்‌. “நீங்கள்‌ அதிகமாயக்‌ 
கொடுத்துவிட்டீர்கள்‌; போதும்‌, நிறுத்துங்கள்‌” என்று 


39 


பிரசங்கிமார்‌ என்று மக்களைப்‌ பார்த்துச்‌ சொல்லமுடிகிறதோ 
அப்பொழுதுதான்‌ கொடுத்தலில்‌ உண்மையான எழுப்புதல்‌ 
வந்துவிட்டதெனலாம்‌. ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ தேவை 
களுக்காய்‌ மக்கள்‌ அள்ளி அள்ளிக்‌ கொடுத்தார்கள்‌. 
அப்பொழுது கட்டுமானப்‌ பணியாளர்கள்‌ மோசேயைப்‌ 
பார்த்துச்‌ சொன்னது: “மக்கள்‌ கொண்டுவருவது ஆண்டவர்‌ 
கட்டளையிட்ட வேலைக்கும்‌ அதிகமாகவே உள்ளது” (யாத்‌ 
36:4). உடனே மோசே பிறப்பித்த கட்டளை: “ஆணோ, 
பெண்ணோ, யாராயினும்‌ இனிமேல்‌ தூயகத்திற்காகக்‌ 
காணிக்கை கொண்டுவரவேண்டாம்‌” (வச 6). எனவே 
மக்கள்‌ எதையுமே கொண்டுவருவதை நிறுத்திவிட்டனர்‌. 
ஏற்கனவே சேகரித்தது, செய்யவேண்டிய எல்லா வேலை 
களுக்கும்‌ போதுமானதாயும்‌ தேவைக்கு மிஞ்சியும்‌ இருந்தது ! 
“பணம்‌ அனுப்புங்கள்‌, பணம்‌ அனுப்புங்கள்‌” என்றே எந்தப்‌ 
பத்திரிகையிலும்‌ பார்க்கிறோம்‌. “நிறுத்துங்கள்‌, போதும்‌” 
என்ற விளம்பரத்தை நான்‌ இதுவரை பார்த்ததில்லை. 
வெட்கம்‌! இந்நிலைக்குக்‌ காரணம்‌ என்ன தெரியுமா ? 
தங்கள்‌ திட்டங்களுக்குப்‌ பணம்‌ திரட்டுவதில்தான்‌ 
பிரசங்கிமாருக்கு ஆர்வமே தவிர, கொடுத்தலைப்‌ பற்றிய 
திருமறைத்‌ தத்துவங்களை மக்களுக்குப்‌ போதிப்பது 
அவர்களது கரிசனையல்ல. 


எனது சொந்த அனுபவத்தை ஒரு சாட்சியாய்‌ இங்கு கூற 
விரும்புகிறேன்‌. 1971ஆம்‌ ஆண்டு தேவ கிருபையால்‌ நான்‌ 
நிறுவிய ஆசீர்வாத இளைஞர்‌ இயக்கத்திற்காய்‌ (YM) 
பணம்‌ திரட்டும்‌ முதல்‌ நபராய்‌ ஏறத்தாழ 33 ஆண்டுகள்‌ 
இருந்துவந்தேன்‌. இந்த ஆண்டுகளிலெல்லாம்‌, கொடுத்‌ 
தலைப்பற்றி இறைமக்களுக்கு இறைத்தத்துவங்களைப்‌ 
போதிப்பதில்தான்‌ அதிகக்‌ கவனம்‌ செலுத்திவந்திருக்‌ 
கிறேனே தவிர, இவ்வியக்கத்தின்‌ திட்டங்களுக்காய்ப்‌ 
பணம்‌ திரட்டுவதில்‌ அல்ல. BYMஇன்‌ மிஷனரி மாநாடுகளில்‌ 
செய்தியளிக்கும்போதும்‌, “உங்களுக்கு விருப்பமான 
நம்பகமான ஊழியங்களுக்குக்‌ கொடுங்கள்‌” என்று பொது 


40 


வாகச்‌ சொல்லிவிட்டு, நண்பர்‌ சுவிசேஷ ஜெபக்குழு (FMPB), 
இந்திய அருட்பணி இயக்கம்‌ (1514), போன்ற சிலவற்றை 
அறிமுகப்படுத்துவேன்‌. கடைசியாகத்தான்‌, “கடவுள்‌ 
உங்களை நடத்துவாரென்றால்‌ ஆசீர்வாத இளைஞர்‌ 
இயக்கத்திற்குக்‌ கொடுங்கள்‌” என்பேன்‌. ஆனாலும்‌, 
ஒருநாளும்‌ BYMஇல்‌ பணத்தட்டுப்பாடு வந்ததே கிடையாது! 
எனது மிஷனரிச்‌ செய்திகளடங்கிய ஒலிச்சுருள்களை 
இந்திய இயக்கங்கள்‌ பல வாங்கித்‌ தங்களது ஊழிய 
முன்னேற்றப்பணிகளுக்குப்‌ பயன்படுத்துவார்கள்‌ ! ஒரு சில 
ஊழியத்திட்டங்களுக்குப்‌ போதுமான காணிக்கை வந்து 
விட்டதால்‌ “போதும்‌, நிறுத்துங்கள்‌ !” என்று இயக்கத்தின்‌ 
பத்திரிகையாகிய 8/essராஏ (ஆசீர்வாதம்‌) என்ற மாத 
இதழில்‌ வெளியிட்டிருக்கிறோம்‌. 


பிரசங்கிமாரது அழுத்தங்களின்‌ அடிப்படையில்‌ நாம்‌ 
கொடுக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல, எந்தப்‌ பிரமாணச்‌ 
சட்டத்தினிமித்தமாகவும்‌ நாம்‌ கொடுக்கக்கூடாது. தசம 
பாகச்‌ சட்டம்‌ பழைய ஏற்பாட்டுப்‌ பிரமாணமாகும்‌. புதிய 
ஏற்பாட்டு நிருபங்களில்‌ ஒன்றில்கூட அப்போஸ்தலர்கள்‌ 
தசமபாகத்தைக்‌ குறித்துப்‌ போதிக்கவில்லை. மாறாக, நாம்‌ 
கொடுப்பது ஒரு சட்டத்தின்‌ கட்டாயத்தினால்‌ அல்ல, மன 
உற்சாகத்தின்‌ அடிப்படையிலேயே இருக்கவேண்டுமென 
அப்போஸ்தலர்‌ உபதேசித்தனர்‌ (2 கொரி 9:5ஆ,7. கிரம 
மற்றவர்களுக்கும்‌, ஆரம்ப காலத்திலிருப்பவர்களுக்கும்‌ 
தான்‌ சட்டம்‌! “நாம்‌ விசுவாசத்தினால்‌ நீதிமான்களாக்‌ 
கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம்‌ நம்மைக்‌ கிறிஸ்துவிடம்‌ 
கொண்டுவரும்‌ வழித்துணையாய்‌ இருந்தது. விசுவாசம்‌ 
வந்தபின்பு நாம்‌ வழித்துணைவரின்‌ கீழ்‌ (அல்லது பொறுப்‌ 
பில்‌) இல்லையே. நீங்களெல்லாரும்‌ கிறிஸ்து இயேசுவைப்‌ 
பற்றிய விசுவாசத்தினாலே கடவுளுடைய பிள்ளைகளாய்‌ 
இருக்கிறீர்களே” (கலா 3:24-26). தந்தைக்கும்‌ மகனுக்கும்‌ 
இடையே சட்டம்‌ அல்ல, பாசம்‌! பிரியமானவர்களே, ஒரு 
வேளை நீங்கள்‌ தசமபாகத்தில்‌ துவங்கலாம்‌; ஆனால்‌ அங்கே 


41 


தங்கிவிடக்கூடாது. பத்திலொன்றிலிருந்து பத்தில்‌ பத்தை 
நோக்கி நடைபோடவேண்டும்‌. இல்லையேல்‌, இயேசுவுக்கே 
ஒப்புவித்தேன்‌, யாவையும்‌ தாராளமாய்‌ ! என்று வாடிக்கை 
யாய்ப்‌ பாடுவதெல்லாம்‌ வேடிக்கைதான்‌ ! 


இதுவரை ஒழுங்கும்‌ கிரமுமாக நீங்கள்‌ கடவுளுக்குக்‌ 
கொடுக்கும்‌ பழக்கமில்லாதவராயிருந்தால்‌, உங்கள்‌ 
வருமானத்தில்‌ பத்திலொன்றையாவது கடவுளுக்குக்‌ 
கொடுக்க இன்றே தீர்மானியுங்கள்‌. இவ்வளவாவது 
கொடுக்கமுடியாத அளவு நீங்கள்‌ ஏழையா என்ன ? 
இந்தியாவைப்‌ பொறுத்தவரை, தினமும்‌ இரண்டு அல்லது 
மூன்று வேளை நமக்குச்‌ சாப்பாடு கிடைத்துவிட்டாலே நாம்‌ 
பணக்காரர்தான்‌. ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பாடுகூட 
கிடைக்காதோர்‌ இந்தியாவில்‌ 40 சதவீதத்தினர்‌ என்பது 
தெரியுமா ? ஏற்கனவேநீங்கள்‌ பத்திலொன்றைக்‌ கொடுத்து 
வந்தால்‌ அங்கேயே நின்றுவிடாது, ஏழிலொன்று, ஐந்தி 
லொன்று என்று விகிதத்தைக்‌ கூட்டிக்கொண்டே செல்‌ 
லுங்கள்‌. கொடுங்கள்‌, கொடுங்கள்‌, அது உங்களைப்‌ 
பாதிக்கும்வரை கொடுங்கள்‌. அப்பொழுதுதான்‌ கொடுத்‌ 
தலே ஒரு தொழுகையாகிவிடும்‌. 


42 


எப்படிக்‌ கொடுக்கக்கூடாது ? 
6 
கேள்விக்குரிய ஊழியங்களைத்‌ 
தாங்கக்கூடாது. 


ஆரோக்கிய உபதேசத்தைப்‌ போதிப்பதோடு நின்று 
விடாமல்‌, துர்வுபதேசத்தைக்‌ குறித்து மக்களை எச்சரிப்பதும்‌ 
அப்போஸ்தலரின்‌ ஊழியப்பாணியாகும்‌. கொலோசேயர்‌ 
1:28இல்‌ பவுல்‌ கூறுவதைக்‌ கவனியுங்கள்‌: “எந்த மனித 
னையும்‌ கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ தேறினவனாக நிறுத்தும்‌ 
படி, அவரையே நாங்கள்‌ அறிவித்து எந்த மனிதனுக்கும்‌ 
புத்தி சொல்லி (எச்சரித்து) எந்த மனிதனுக்கும்‌ எல்லா 
ஞானத்தோடும்‌ உபதேசம்‌ பண்ணுகிறோம்‌.” ஆம்‌, உப 
தேசத்தோடு எச்சரிப்பும்‌ சேர்ந்துவருகிறது. ஒவ்வொரு 
வரையும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ முதிர்ச்சி நிலைக்குக்‌ கொண்டு 
செல்வதே இங்கு நோக்கு. கிறிஸ்தவர்‌ பெரும்பாலும்‌ 
“போதிக்கப்படுகிறார்கள்‌,” ஆனால்‌ “எச்சரிக்கப்படு 
வதில்லை.” எனவேதான்‌ வளர்ச்சி குன்றியிருக்கிறார்கள்‌. 
“வெளிச்சம்‌ உண்டாகட்டும்‌” என்று சொல்லி கடவுள்‌ 
நிறுத்திவிடவில்லை! வெளிச்சத்தை இருளிலிருந்து 
பிரிப்பதும்‌ அவசியமாயிருந்தது (ஆதி 1:4). அப்படியே, 
விசுவாசம்‌ மட்டும்‌ போதாது; மனந்திரும்புதலும்‌ இருக்க 
வேண்டும்‌. எனவேதான்‌ இயேசு “மனந்திரும்பிச்‌ சுவி 
சேஷத்தை விசுவாசியுங்கள்‌”” எனப்‌ பிரசங்கித்தார்‌ (மாற்‌ 
1:15). தவறான யாவற்றிலிருந்தும்‌ திரும்பி சரியான 
பாதையில்‌ செல்லுதலே மனந்திரும்புதல்‌ ஆகும்‌. நாம்‌ 
நற்செய்தியறிவிக்கப்‌ புறப்பட்டுச்‌ செல்லும்போது கொடுக்க 
வேண்டிய செய்தி அதுவே: “எல்லா இனத்தவருக்கும்‌ 
மனந்திரும்புதலும்‌ இயேசுவின்‌ பெயரால்‌ பாவமன்னிப்பும்‌ 
பிரசங்கிக்கப்படவேண்டும்‌” (லூக்‌ 24:27). ஒரே நாணயத்தின்‌ 


43 


இவ்விரு பக்கங்களும்‌ சங்கீதக்காரனின்‌ சாட்சியில்‌ 
காணப்படுகின்றன: சங்கீதம்‌ 119:127,128, “உமது 
கற்பனைகளில்‌ பிரியப்படுகிறேன்‌... சகல பொய்‌ வழிகளை 
யும்‌ வெறுக்கிறேன்‌.” பொல்லாத வழிகளை வெறுப்பதே 
கடவுளின்‌ வழியின்மீதுள்ள நமது பிரியத்தை வலுப்படுத்து 
கிறது. இந்சிறுநூலில்‌ கொடுக்கப்படும்‌ உபதேசங்கள்‌ யாவும்‌ 
இந்த அடிப்படையில்தான்‌. 

“எப்படிக்‌ கொடுக்கக்கூடாது ?”' என்ற தலைப்பில்‌ 
ஆறாவது படிப்பினை: கேள்விக்குரிய ஊழியங்களைத்‌ 
தாங்கக்கூடாது. 


ஒரு காலத்தில்‌ திரையுலகம்தான்‌ வருவாய்‌ மிகுந்த 
தாயிருந்தது. அடுத்து இருந்தது அரசியல்‌. துர்ப்பாக்கிய 
மாக, இன்று அது மார்க்கம்‌ என்றாகிவிட்டது. அப்போஸ்‌ 
தலரின்‌ முன்னறிவிப்பு இப்படித்தானிருக்கிறது. மக்கள்‌ 
தேவபக்தியை ஒர்‌ ஆதாயத்தொழில்‌ என்று கருதுவார்களாம்‌ 
(1 தீமோ 6:5. பவுல்‌ தீமோத்தேயுவுக்கு அறிவுறுத்தியது: 
“இப்படிப்பட்டவர்களைவிட்டு விலகு!” கேள்விக்குரிய 
ஊழியர்கள்‌ யார்‌ ? அவர்களை எப்படி அடையாளம்‌ காண 
லாம்‌ ? கேள்விக்குரியவர்களில்‌ பொதுவான நான்கு 
வகையினரை இங்கு குறிப்பிடுகிறேன்‌-- 
அ) பொருளாசை பிடித்த ஊழியர்‌ 

பிரசங்கபீடமென்றாலும்‌ சரி, பத்திரிகையில்‌ எழுது 
வதென்றாலும்‌ சரி, இவ்விதப்‌ பிரசங்கிமார்‌ எந்த வாய்ப்‌ 
பையும்‌ பணம்‌ திரட்டுவதற்கென்றே பயன்படுத்துவார்கள்‌. 
அவர்களது மனதும்‌ இதயமும்‌ இவ்வுலகுக்கடுத்த காரியங்‌ 
களிலேயே பதிக்கப்பட்டிருக்கும்‌. இப்படிப்பட்டவர்களைக்‌ 
குறித்து பிலிப்பி நகர்‌ விசுவாசிகளுக்குப்‌ பவுல்‌ எச்சரிப்பாய்‌ 
எழுதியதைக்‌ கவனியுங்கள்‌: “நாங்கள்‌ உங்களுக்குக்‌ 
காட்டிய மாதிரியின்படி வாழ்பவர்களைப்‌ பின்பற்றுங்கள்‌. 
கிறிஸ்துவின்‌ சிலுவைக்குப்‌ பகைவர்களாய்‌ நடப்போர்‌ 
அநேகர்‌ உள்ளனர்‌. அவர்களைப்பற்றி மீண்டும்‌ மீண்டும்‌ 
உங்களிடம்‌ கூறியுள்ளேன்‌. இப்பொழுதும்‌ கண்ணீரோடு 


44 


சொல்லுகிறேன்‌. அழிவே அவர்கள்‌ முடிவு; வயிறே அவர்கள்‌ 
தெய்வம்‌; மானக்கேடே அவர்கள்‌ பெருமை; அவர்கள்‌ 
எண்ணுவதெல்லாம்‌ மண்ணுலகைச்‌ சார்ந்தவை பற்றியே” 
(பிலி 3:17-19). இப்படிப்பட்டவர்களைப்‌ பவுல்‌ “கிறிஸ்து 
வுக்குப்‌” பகைவர்‌ என்று சொல்லாமல்‌ “கிறிஸ்துவின்‌ சிலு 
வைக்குப்‌” பகைவர்‌ என்றழைக்கிறான்‌. சிலுவை என்பது 
பாடுகள்‌, தியாகம்‌, தன்னல மறுப்பு, உலகக்‌ காரியங்களுக்கு 
மரித்தல்‌ ஆகியவைகளைக்‌ குறிக்கும்‌. பவுல்‌ குறிப்பிடும்‌ 
ஊழியர்‌ அவ்வப்போது கிறிஸ்துவின்‌ நாமத்தைச்‌ சொல்லிக்‌ 
கொள்வார்கள்‌; ஆனால்‌ கிறிஸ்துவின்‌ “சிலுவையை” முன்‌ 
நிறுத்தமாட்டார்கள்‌. ஏனென்றால்‌ சிலுவையைப்பற்றிய 
செய்தி அவர்களுக்குச்‌ சாதகமாயிராது, இடறலாயிருக்கும்‌. 
அவர்களது மனமெல்லாம்‌ மண்ணுலக நன்மைகளின்மீதே 
நாட்டமாயிருக்குமே தவிர, விண்ணுலகக்‌ காரியங்களை 
வாஞ்சிக்காது. 

பிரியமானவர்களே, கிறிஸ்தவ ஊழியத்தில்‌ கவன 
மாயிருக்கவேண்டிய அநேக தீய காரியங்கள்‌ உண்டு. 
அவையெல்லாவற்றிற்கும்‌ வேரானது பண ஆசையே. வாலிப 
ஊழியன்‌ தீமோத்தேயுவுக்குப்‌ பவுல்‌ எழுதியது: “பண 
ஆசையே எல்லாத்‌ தீமைக்கும்‌ வேராயிருக்கிறது. நீயோ, 
தேவனுடைய மனிதனே, இவைகளை விட்டோடு !” (1 தீமோ 
6:10,11). பணத்திற்குப்‌ பின்னால்‌ போகக்கூடாது. பவுல்‌ ஒரு 
தேவப்‌ பிள்ளையை அல்ல, ஒரு தேவ மனிதனையே இங்கு 
குறிப்பிடுகிறான்‌. அதாவது, இங்கு பவுல்‌ கொடுத்த 
அறிவுரை பிரதானமாக இறைப்பணியாளர்களுக்கு உரிய 
தாகும்‌. “கடவுளுக்கும்‌ உலகப்பொருளுக்கும்‌ உங்களால்‌ 
ஊழியம்செய்யமுடியாது” (லூக்‌ 16:13). இங்கு இயேசு 
“ஊழியம்‌” என்கிற வார்த்தையைப்‌ பயன்படுத்தியிருப்‌ 
பதைக்‌ கவனிக்கவேண்டும்‌. ஆம்‌, இந்த அறிவுரை 
முக்கியமாக ஊழியக்காரருக்காய்க்‌ கொடுக்கப்பட்டதாகும்‌. 
அப்படியானால்‌, தேவ ஊழியர்‌ எவரிடமும்‌ நிறையப்‌ பணம்‌ 
இருக்கக்கூடாதா ? திருச்சபை பிறந்ததையடுத்து ஆதி 
அப்போஸ்தலரிடம்‌ நிறையப்‌ பணம்‌ இருக்கத்தான்‌ செய்தது. 


45 


மக்கள்‌ தங்கள்‌ சொத்துக்களையும்‌ உடைமைகளையும்‌ 
விற்றுப்‌ பணத்தை அப்போஸ்தலரிடம்‌ கொடுத்துவிடவில்‌ 
லையா ? ஆனால்‌ இந்தப்‌ பணம்‌ எல்லாம்‌ அப்போஸ்தலரது 
பாதத்தில்‌ இருந்ததே தவிர அவர்களது பாக்கெட்டில்‌ அல்ல ! 
(அப்‌ 2:44,45; 4:37). இது நமக்கு எப்படித்‌ தெரியுமென்று 
கேட்கிறீர்களா ? ஜெப வேளையின்போது பேதுருவும்‌ 
யோவானும்‌ தேவாலயத்திற்குச்‌ சென்றுகொண்டிருக்கை 
யில்‌ முடவன்‌ ஒருவன்‌ அவர்களிடம்‌ பிச்சை கேட்டான்‌. 
அதற்குப்‌ பேதுரு கொடுத்த விடை என்ன தெரியுமா ? 
வெள்ளியும்‌ பொன்னும்‌ “என்னிடத்தில்‌” இல்லை ! அதாவது 
மக்கள்‌ கொண்டு வைத்த பணத்தையெல்லாம்‌ “நான்‌” 
என்னிடம்‌ வைத்துக்கொள்ளவில்லை ! பண்டிதர்‌ பில்லி 
கிரஹாம்‌ அவர்கள்‌ சொன்னதை இங்கு குறிப்படுவது 
பொருத்தமாயிருக்கும்‌: “பணக்காரியங்களில்‌ ஒருவரது 
மனப்பான்மை சரியாகிவிட்டால்‌, அவரது வாழ்வின்‌ பிற 
பகுதிகள்‌ யாவும்‌ செம்மையாகிவிடும்‌ !” ஆம்‌, பொருளாசை 
பிடித்த ஊழியக்காரர்‌ கேள்விக்குரியவர்களே. 


ஆ) கணக்கொப்புவிப்பு இல்லாத ஊழியர்‌ 

“நான்‌ கடவுளுக்குமுன்‌ உணையையாகத்தானிருக்‌ 
கிறேன்‌. நான்‌ செய்வதெல்லாம்‌ அவருக்குத்‌ தெரியும்‌. 
மக்கள்‌ என்ன நினைக்கிறார்களென்பதைக்‌ குறித்து 
எனக்குக்‌ கவலையில்லை” என்று இவ்வித ஊழியர்‌ பொது 
வாய்ச்‌ சொல்லுவார்கள்‌. இதில்‌ ஒர்‌ ஆன்மீகத்‌ தோற்றம்‌ 
காணப்பட்டாலும்‌ இது திருவசனத்திற்கு முரண்பாடானது 
ஆகும்‌. பணக்காரியங்களில்‌ எப்படி நடந்துகொள்ளவேண்டு 
மென்பதை 2 கொரிந்தியர்‌ 8:20,21 தெளிவாய்ப்‌ போதிக்‌ 
கிறது: “இந்தப்‌ பெருந்தொகையைக்‌ கையாளும்‌ முறை 
பற்றி எங்கள்மீது எவரும்‌ குறைகூறாவண்ணம்‌ கவனமா 
யிருக்கிறோம்‌. ஆண்டவர்‌ முன்னிலையில்‌ மட்டுமல்ல, 
மனிதர்‌ முன்னிலையிலும்‌ கண்ணியத்தைக்‌ கடைப்பிடிப்‌ 
பதே எங்கள்‌ நோக்கம்‌.” கிறிஸ்தவ ஊழியத்தில்‌, அதிலும்‌ 
குறிப்பாகப்‌ பணக்காரியங்களில்‌, கடவுள்‌, மனிதர்‌ ஆகிய 


46 


இருவருக்கு முன்பாகவும்‌ நாம்‌ செம்மையாயிருக்கவேண்‌ 
டும்‌. ஊழிய நிறுவனங்கள்‌ தங்களது பணக்காரியங்களில்‌ 
எப்படி நடந்துகொள்ளுகின்றன என்ற விபரங்களில்‌ 
பொதுவாக அமெரிக்க அரசு தலையிடுவதில்லை. ஆனால்‌ 
ஊழியப்பணத்தில்‌ டாம்பீகமான வாழ்க்கை நடத்தும்‌ சில 
ஊழியரைக்‌ குறித்து அமெரிக்க அரசு அதிகாரி ஒருவர்‌ 
சமிபத்தில்‌ ஒரு கேள்வி எழுப்பினார்‌: “பொதுப்பணத்தை 
வைத்து ஒரு சில தனிநபர்கள்‌ இவ்வளவு ஆடம்பரமான 
வாழ்க்கை நடத்துவது சரியா ?”” மிகவும்‌ பிரபலமான ஆறு 
ஊழியர்களை அவர்‌ சுட்டிக்காட்டினார்‌. கVangelical Council 
of Financial Accountability (ECFA) என்ற அமெரிக்க 
நிறுவனத்தில்‌ நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ ஊழியங்கள்‌ 
அங்கங்களாகி தங்களது கணக்கு விபரங்களை இந்த 
நிறுவனத்திற்குமுன்‌ திறந்துவைத்துவிடுகிறார்கள்‌. பல 
ஆண்டுகளுக்குமுன்னர்‌ இவ்விதமானதொரு நிறுவ 
னத்தை உருவாக்கப்‌ பண்டிதர்‌ பில்லி கிரஹாம்‌ ஒரு 
காரணராயிருந்தார்‌. மேற்குறிப்பிட்ட அமெரிக்க அரசு 
அதிகாரி சுட்டிக்காட்டிய ஆறு ஊழியரில்‌ ஒருவர்கூட இந்த 
ECFA என்ற நிறுவனத்தில்‌ அங்கத்தினராக இல்லை! 
இந்தியாவிலும்‌ பெரும்புகழ்‌ பெற்றுள்ள அமெரிக்க ஊழியர்‌ 
சிலர்‌ இதில்‌ இடம்பெற்றுள்ளனர்‌. புரிகிறதா ? பிரியமானவர்‌ 
களே, இங்குதான்‌ நாம்‌ மிகவும்‌ கவனமாயிருக்கவேண்டும்‌. 
மக்கள்‌ கொடுத்த பணத்தை இயேசுவானவர்‌ ஒருபோதும்‌ 
தம்மிடம்‌ வைத்துக்கொள்ளவில்லை (யோ 13:29). பணக்‌ 
காரியங்களை நம்பி ஒப்புவிப்பதற்கு நம்பகமான நபர்‌ 
எங்களுக்குக்‌ கிடைக்கவில்லையே என்று சப்பைக்கட்டு 
கட்டாதீர்கள்‌. யூதாசைப்‌ போன்றதொரு திருடனையே 
இயேசுவால்‌ நம்ப முடியுமானால்‌ நாம்‌ யாரும்‌ எவ்விதச்‌ 
சாக்குப்போக்கும்‌ சொல்லமுடியாது. ஏன்தான்‌ அவ்வளவு 
பயப்படுகிறோமோ ? யாரும்‌ நமது பணத்தை எடுத்துக்‌ 
கொண்டு ஓடிவிடலாம்‌; ஆனால்‌ ஒருவரும்‌ நம்மீதிருக்கும்‌ 
அபிஷேகத்தைத்‌ திருடிக்கொள்ள முடியாது! யூதாஸ்‌ 
கடைசியில்‌ தன்னைத்தானே அழித்துக்கொண்டான்‌. 


47 


இ) உபதேசத்தில்‌ திசைகெட்டுப்போன ஊழியர்‌ 

“நான்‌ காணிக்கை கொடுத்தபின்னர்‌ அதற்கு நான்‌ 
பொறுப்பல்ல; கடவுளுக்குத்தான்‌ அந்த ஊழியர்‌ கணக்‌ 
கொப்புவிக்கவேண்டும்‌'' என்று சொல்லி நாம்‌ கைகழுவிவிட 
முடியாது. அப்போஸ்தலர்கள்‌ நமக்குப்‌ போதித்தது இது 
வல்லவே. 2 யோவான்‌ 9-11, “ஒருவன்‌ உங்களிடத்தில்‌ வந்து 
இந்த உபதேசத்தைக்‌ கொண்டுவராமலிருந்தால்‌, அவனை 
உங்கள்‌ வீட்டில்‌ ஏற்றுக்கொள்ளாமலும்‌, அவனுக்கு வாழ்த்து 
தல்‌ சொல்லாமலும்‌ இருங்கள்‌. அவனுக்கு வாழ்த்துதல்‌ 
சொல்லுகிறவன்‌ அவனது துர்ச்செயல்களுக்கும்‌ பங்குள்ள 
வனாகிறான்‌.”” ஒரே அத்தியாயங்கொண்ட ஒரு சிறு நிருபத்‌ 
தில்கூட எவ்வளவு கண்டிப்பான அறிவுரை கொடுக்கப்‌ 
பட்டிருக்கிறது பாருங்கள்‌ ! நீங்கள்‌ எந்தெந்த ஊழியரைத்‌ 
தாங்குகிறீர்களோ, அவர்களது உபதேசங்களைக்‌ கட்டாயம்‌ 
சிர்தூக்கிப்பார்க்கவேண்டும்‌. அது உங்களது உக்கிராணத்‌ 
துவப்‌ பொறுப்பு. இந்த ஊழியர்‌ எனது ஆதரவுக்குப்‌ 
பாத்திரமானவர்தானா என்று தீர்மானிக்க உபதேசத்தைக்‌ 
குறித்து அடிப்படையாக மூன்று கேள்விகள்‌ கேட்க 
வேண்டும்‌ 

ப கிறிஸ்துவின்‌ முடிக்கப்பெற்ற பிராயச்சித்தத்தின்பீது 
வைக்கும்‌ விசுவாசத்தினால்‌ இரட்சிப்புண்டாகும்‌ என்று 
பிரசங்கிக்கிறாரா, அல்லது நற்செயல்கள்‌ புரிந்து இரட்‌ 
சிப்பைச்‌ சம்பாதிக்கவேண்டுமென்று சொல்லுகிறாரா ? 
ப அவர்‌ தனது செய்திகளில்‌ கிறிஸ்துவையே உயர்த்து 
கிறாரா, அல்லது தன்னைப்பற்றியே தம்பட்டம்‌ அடிக்கிறாரா ? 





ப திருமறையைக்‌ கிரமமாய்ப்‌ போதிக்கிறாரா, அல்லது 
வேதத்திற்கு அப்பாற்பட்ட வெளிப்பாடுகள்‌ மற்றும்‌ 
உணச்சிவச அனுபவங்களில்‌ நேரம்‌ செலவிடுகிறாரா ? 


இவையெல்லாம்‌ உபதேசம்‌ ஆரோக்கியமா என்று 
கண்டுபிடிப்பதற்காக மட்டும்தான்‌. 


48 


ஈ) இறையரசைக்‌ கட்டுவதைவிடத்‌ தங்கள்‌ சொந்த 
சாம்ராஜ்யங்களைக்‌ கட்டுவதில்‌ ஆர்வமாயிருக்கும்‌ 
ஊழியர்‌ 
இவ்வகை ஊழியர்‌ அந்தஸ்துக்காகவும்‌ புகழுக்காகவும்‌ 

எதையும்‌ செய்வார்கள்‌. மற்ற ஊழியரது கட்டிடங்களைவிடத்‌ 

தங்கள்‌ கட்டிடங்கள்‌ பெரியவைகளாயிருக்க விரும்புவார்‌ 
கள்‌. கடவுளிடமிருந்து தெளிவான நடத்துதலைப்‌ பெறாமல்‌, 
பிரமாண்டமான திட்டங்களைத்‌ தீட்டிவிடுவார்கள்‌. போட்டி, 
கற்பனை, காப்பியடித்தல்‌ இவையெல்லாம்‌ அவர்களுக்குத்‌ 
தண்ணீர்பட்ட பாடு. ஆனால்‌ தேவனோ தமது ஊழியக்காரர்‌ 
ஒவ்வொருவரையும்‌ பார்த்துக்‌ கேட்கும்‌ கேள்வி: “நீ உனக்குப்‌ 
பெரிய காரியங்களைத்‌ தேடுகிறாயோ ? தேடாதே !” (எரே 

45:5௮). தலைமுறை தலைமுறையாய்த்‌ தனது குடும்பத்‌ 

திற்குச்‌ சொத்து சேர்த்துவைக்கும்‌ ஊழியன்‌ திருமறையை 

விட்டுத்‌ திசைதிரும்பிவிட்டான்‌. இவ்விதப்‌ பிரசங்கிமாருக்கு 
எச்சரிக்கை ! இங்கிலாந்து நாட்டின்‌ 17ஆம்‌ நூற்றாண்டு 
எழுப்புதல்‌ வீரர்‌ ஜான்‌ வெஸ்லி என்ன சொன்னார்‌ தெரியுமா ? 

“10 பவுண்டுக்குமேல்‌ பணத்தை நான்‌ விட்டுச்சொன்றால்‌ 

நீங்களும்‌ மனுக்குலம்‌ அனைத்தும்‌ நான்‌ ஒரு திருடனாகவே 

மரித்தேன்‌ என்று சொல்லலாம்‌ !” இது மிஞ்சிய பக்தியாய்த்‌ 
தோன்றுகிறதோ ? இல்லை, இதுதான்‌ வேதப்பாணி ! 


ஒரே நாளில்‌ 3000 பேருக்கு ஞானஸ்நானம்‌; அதைத்‌ 
தொடர்ந்து திரள்‌ திரளாய்‌ மக்கள்‌ திருச்சபையில்‌ “அனு 
தினமும்‌” சேர்ந்துவந்த காலத்தில்கூட ஆதி அப்போஸ்தலர்‌ 
கள்‌ பல்லாயிரங்கள்‌ கூடி ஆராதிக்கவேண்டுமென்று 
பெரிய பெரிய ஆலயங்களையும்‌ அரங்கங்களையும்‌ கட்ட 
வில்லை. அவர்களுக்குப்‌ பணமா இல்லை ? விசுவாசிகள்‌ 
எல்லாரும்‌ தங்கள்‌ சொத்துக்களையும்‌ உடைமைகளையும்‌ 
விற்றுப்‌ பணத்தைக்‌ கோடிக்கணக்கில்‌ அப்போஸ்தலரின்‌ 
பாதங்களில்‌ கொட்டவில்லையா ? (அப்‌ 2:44,45; 4:34-37). 
பின்னை ஏன்‌ அவர்கள்‌ பிரமாண்டமான கட்டிடங்களைக்‌ 
கட்டாமல்‌, ஏற்கனவே இருந்த தேவாலயத்திலும்‌, வீடு 
களிலும்‌ மட்டுமே கூடிவந்தார்கள்‌ ? (அப்‌ 2:46). பாபேலின்‌ 


49 


ஆவிக்குத்‌ தாங்கள்‌ பலியாகிவிடக்கூடாது என்பதிலேயே 
அவர்கள்‌ கவனமாயிருந்தனர்‌ (ஆதி 11:1-4). ஆம்‌, 
பிரியமானவர்களே, 10,000 பேர்‌ கூடி ஆராதிக்கக்கூடிய 
ஒரே ஆலயக்‌ கட்டிடத்தை எழுப்புவதைவிட, 1000 பேர்‌ 
ஆராதிக்கக்கூடிய 10 ஆலயங்களைக்‌ கட்டுவதே மேல்‌! 
பத்து கட்டிடங்களை இடிப்பதைவிட ஒரு கட்டிடத்தைத்‌ 
தகர்த்து நாசமாக்குவது சுவிசேஷத்தின்‌ எதிரிகளுக்கு 
எளிது. மட்டுமல்ல, ஒரே ஆலயத்தைவிட பத்து ஆலயங்கள்‌ 
இருந்தால்‌ இன்னும்‌ ஒன்பது புதிய தலைவர்கள்‌ எழும்ப 
வாய்ப்பு ஏற்படுமே! வாழையடியிலேயே இருந்தால்‌ கன்று 
கள்‌ குலைபோடாது; அவற்றைத்‌ தோண்டிப்‌ பிரித்தெடுத்‌ 
துத்‌ தனித்தனிக்‌ கன்றுகளாய்த்‌ தள்ளி நடவேண்டும்‌. 
ஊழியத்தை நிறுவிய முதல்‌ தலைவர்‌ மண்டையைப்‌ 
போட்டுவிட்டால்‌, அடுத்து யாரென்று மண்டையைப்‌ 
பிய்த்துக்கொள்ளும்‌ மெகா யுத்தத்தையும்‌ இம்முறை 
யினால்‌ தவிர்க்கலாம்‌! இறையரசிற்காய்க்‌ கொடுக்கப்‌ 
பட்டவை சொந்தக்‌ குடும்பச்‌ சொத்துக்களாய்‌ மாறிவரும்‌ 
இன்றையக்‌ கேவலமான கலாச்சாரத்தையும்‌ ஒழிக்கலாம்‌. 


அப்போஸ்தலர்‌ 1:8இன்படி தாங்களாகவே எங்கும்‌ 
சபையினர்‌ பரவிச்செல்லாவிடில்‌, ஆண்டவர்‌ ஏதாவதொரு 
பிரச்னையை அனுப்பி அப்போஸ்தலர்‌ 8:1இல்‌ உள்ளபடி 
மக்களை எங்கும்‌ சிதறடிப்பார்‌! ஒரு கல்லின்மேல்‌ ஒரு 
கல்லிராதபடித்‌ தேவாலயத்தை இடிக்க ஆண்டவர்‌ அனு 
மதித்ததையும்‌, கிறிஸ்தவ நாடு என்று அறியப்பட்ட 
இங்கிலாந்திலுள்ள எத்தனையோ பிரமாண்டமான ஆலயக்‌ 
கட்டிடங்கள்‌ மசூதிகளாகவும்‌, சூப்பர்‌ மார்க்கட்டுகளா 
கவும்‌ மாறிவிட்டதையும்‌ மறந்துவிடக்கூடாது. “முடிவு 
காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படியே” இவை 
யெல்லாம்‌ நிகழ்ந்திருக்கின்றன. எனவே பிரியமானவர்‌ 
களே, “தேவன்‌ சொன்னார்‌, கர்த்தர்‌ காட்டினார்‌” என்று 
பிரமாண்டமான ஆலயங்கள்‌, அரங்கங்கள்‌, கோபுரங்கள்‌ 
போன்றவற்றிற்கெல்லாம்‌ காணிக்கை கேட்கும்‌ ஊழி 
யரைக்‌ குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்‌ ! திருவசனத்‌ 


50 


தின்படியும்‌, காலத்தைப்‌ பார்த்தாலும்‌, பெரிய பெரிய 
கட்டிடங்களில்‌ கோடிக்கணக்கில்‌ பணத்தை முடக்குவது 
தேவ சித்தமே கிடையாது. ஊழியத்தின்‌ அடிப்படைத்‌ 
தேவைகளுக்குமேல்‌ காணிக்கை வந்துவிட்டால்‌, ஆதிச்‌ 
சபையினரைப்போல்‌ எளியவருக்கும்‌ திக்கற்றறோருக்கும்‌ 
மிஞ்சிய பணத்தைப்‌ பகிர்ந்து கொடுக்கவும்‌ (அப்‌ 2:44,45; 
4:34,35), கண்ணுக்குத்‌ தெரியாத தொலைவிடங்களில்‌ 
தங்களைத்‌ தாங்களே தியாகம்‌ செய்து மிஷனரிப்பணி 
களை உண்மையும்‌ உத்தமுமாய்‌, எவ்வித பந்தாவுமில்‌ 
லாமல்‌, செய்துவரும்‌ திருத்தொண்டருக்கு உதவவும்‌ 
வேண்டுமென்று, தேவனால்‌ வல்லமையாய்ப்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டுவரும்‌ சபை மேய்ப்பர்களுக்கும்‌, சுவிசேஷகர்களுக் 
கும்‌ பணிவுடன்‌ ஆலோசனை கூறுகிறேன்‌. 


பாதுகாப்பான முறையில்‌ கொடுப்பது எப்படி ? உள்ளூர்ச்‌ 
சபைக்கும்‌, ஊழியச்‌ சங்கங்களுக்கும்‌ கொடுங்கள்‌. 
சபைகளுக்குச்‌ சங்கங்கள்‌ உறுதுணையானவை. ஒரே 
பிரசங்கியாருக்கோ, ஒரே நிறுவனத்திற்கோ மட்டும்‌ 
கொடுத்துக்கொண்டே இராதேயுங்கள்‌. பல்வேறு ஊழியங்‌ 
களுக்குப்‌ பகிர்ந்துகொடுங்கள்‌. நமக்கிருக்கும்‌ பணம்‌ 
முழுவதையும்‌ ஒரே வங்கியில்‌ நாம்‌ வைத்திருப்பதில்லையே! 
நடுகிற பவுலுக்குக்‌ கொடுங்கள்‌; தண்ணீர்‌ பாய்ச்சுகிற 
அப்பொல்லோவுக்குக்‌ கொடுங்கள்‌. கிறிஸ்தவரல்லாத 
வரைக்‌ குறிக்கும்‌ யூதரல்லாதோரிடம்‌ ஊழியம்செய்யச்‌ 
செல்லும்‌ பவுலுக்குக்‌ கொடுங்கள்‌; பெயர்க்‌ கிறிஸ்தவரைக்‌ 
குறிக்கும்‌ யூதரிடம்‌ ஊழியம்செய்யச்‌ செல்லும்‌ பேதுருவுக்குக்‌ 
கொடுங்கள்‌. பவுல்‌ மிஷனரிகளைக்‌ குறிக்கிறான்‌; அப்‌ 
பொல்லோ சபை மேய்ப்பர்களைக்‌ குறிக்கிறான்‌; பேதுரு 
எழுப்புதல்‌ ஊழியர்களைக்‌ குறிக்கிறான்‌. கடவுளுக்காக 
நீங்கள்‌ பிரித்து எடுத்துவைக்கும்‌ பணத்தை, தெளிந்த 
புத்தியுடன்‌, தேவ நடத்துதலுடன்‌, இவ்வித ஊழியருக்குப்‌ 
பகிர்ந்துகொடுங்கள்‌. கண்மூடித்தனமாய்க்‌ கொடுத்து 
எந்தப்‌ பிரசங்கியாரையும்‌ கெடுத்துவிடாதிருங்கள்‌. 


51 


7 
பிரசங்கிமாரை 
வசப்படுத்தவேண்டுமென்று 
கொடுக்கக்கூடாது. 


திருத்துதல்‌ உபதேசம்‌ சிலருக்குக்‌ குறைகாணல்‌ போல்‌ 
தோன்றலாம்‌. ஆனால்‌ திருத்துதலுக்கும்‌ குறைகாண 
லுக்குமுள்ள வேறுபாட்டைப்‌ புரிந்துகொள்ளாவிடில்‌ சீர்‌ 
திருத்தம்‌ சாத்தியமில்லை. குறைகாணல்‌ என்பது பொதுவாக 
ஆள்சார்ந்ததாயிருக்கும்‌; திருத்துதலோ பெரும்பாலும்‌ 
பொருள்சார்ந்ததாகும்‌. திருமறையில்‌ கூறப்பட்டுள்ள சில 
தேவ மனிதரின்‌ அனுபவங்கள்‌ இக்கருத்தைத்‌ தெளிவாக்‌ 
கும்‌. சங்கீதக்காரனின்‌ ஜெபமொன்றைச்‌ சங்கீதம்‌ 119: 
135,136இல்‌ கவனியுங்கள்‌: “உமது ஊழியன்மீது உமது 
முகத்தின்‌ ஒளியை வீசச்செய்யும்‌; உமது விதிமுறைகளை 
எனக்குக்‌ கற்பித்தருளும்‌. உமது திருச்சட்டத்தைப்‌ பலர்‌ 
கடைப்பிடிக்காததைக்‌ கண்டு என்‌ கண்களினின்று நீர்‌ 
அருவியாய்‌ வழிந்தது.” இதுவே சங்கீதக்காரனின்‌ இரட்டை 
அனுபவம்‌. கடவுளுடைய வழிகளை அவன்‌ கற்கக்‌ கற்க, 
அவற்றைக்‌ கடைப்பிடிக்காதவரைக்‌ கண்டு அவன்‌ கண்ணீர்‌ 
வடிக்கிறான்‌. எவ்வளவு கற்கிறானோ அவ்வளவு கதறு 
கிறான்‌. அப்போஸ்தலன்‌ பவுலுக்கும்‌ இதேவித அனுபவ 
மிருந்தது. பிலிப்பியர்‌ 3:18, “அநேகர்‌ வேறுவிதமாய்‌ நடக்‌ 
கிறார்ளென்று முன்னே நான்‌ உங்களுக்குச்‌ சொன்னது 
போல இப்போது கண்ணீரோடு சொல்லுகிறேன்‌ !” இது 
குறைகாணல்‌ அல்ல, கரிசனையோடு திருத்துதல்‌. பவுலின்‌ 
நாட்களில்‌ மட்டுமல்ல, இக்காலத்திலும்‌ ஆரோக்கிய 
உபதேசத்தைப்‌ போதிக்கிறவர்களைவிடத்‌ துர்வுபதேசத்‌ 
தைப்‌ பரப்புகிறவர்களே அதிகம்‌. இந்நிலை குறித்துப்‌ 


52 


பவுலின்‌ முன்னறிவிப்பு: “ஒரு காலம்‌ வரும்‌. அப்பொழுது 
மக்கள்‌ ஆரோக்கிய உபதேசத்தைத்‌ தாங்கமாட்டார்கள்‌. 
மாறாக, செவித்தினவு கொண்டவர்களாய்த்‌ தங்கள்‌ தீய 
நாட்டங்களுக்கேற்பத்‌ தங்களுக்கெனப்‌ போதகர்களைத்‌ 
திரட்டிக்கொள்வார்கள்‌”' (2 தீமோ 4:3). துர்வுபதேசக்காரர்‌ 
குவியலாய்‌ இருப்பார்கள்‌; ஆரோக்கிய உபதேசப்‌ போதகர்‌ 
களோ கையளவாய்த்தான்‌ இருப்பார்கள்‌. ஆரோக்கிய 
உபதேசத்தைக்‌ கேட்கும்போதெல்லாம்‌ இதை மனதிலி 
ருத்திக்கொள்ளுங்கள்‌. 


“எப்படிக்‌ கொடுக்கக்கூடாது ?” என்ற தலைப்பில்‌ 
ஏழாவது படிப்பினை: பிரசங்கிமாரை வசப்படுத்தவேண்டு 
மென்று கொடுக்கக்கூடாது. 


துர்ப்பாக்கியமாக, மார்க்கவுலகு இன்று பெருமளவில்‌ 
வியாபாரமயமாகிவிட்டது. எல்லாத்‌ துறைகளிலும்‌ தலை 
விரித்தாடும்‌ லஞ்சப்‌ பழக்கம்‌ ஆன்மீக வட்டாரங்களையும்‌ 
விட்டுவைக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையை முன்‌ 
னறிந்துதான்‌, பன்னிருவரை நற்செய்தியறிவிப்பிற்குப்‌ 
பணிக்கும்போது இயேசுவானவர்‌ கூறியது: “நீங்கள்‌ 
புறப்பட்டுச்‌ செல்லும்போது, விண்ணரசு அருகில்‌ வந்து 
விட்டதென்று பிரசங்கியுங்கள்‌. நோயாளிகளைக்‌ குண 
மாக்குங்கள்‌, தொழுநோயாளரை நலப்படுத்துங்கள்‌, 
இறந்தோரை எழுப்பிவிடுங்கள்‌, பிசாசுகளைத்‌ துரத்துங்கள்‌, 
இலவசமாய்ப்‌ பெற்றீர்கள்‌, இலவசமாய்க்‌ கொடுங்கள்‌” 
(மத்‌ 10:7,8). ஆவியின்‌ அபிஷேகத்தையும்‌ வரங்களையும்‌ 
வலியுறுத்தும்‌ ஊழியர்களும்‌, குறிப்பாக சுகமளிக்கும்‌ 
வரங்களை வெளிப்படுத்துபவர்களும்‌, மற்றவர்களைவிட 
இப்பகுதியில்‌ கூடுதல்‌ கவனமாயிருக்கவேண்டும்‌. இன்‌ 
றையச்‌ சூழலில்‌ சொல்லவேண்டுமானால்‌, சிறப்புக்‌ 
காணிக்கைகளுக்குச்‌ சிறப்பு ஜெபங்கள்‌ என்ற வியா 
பாரத்திற்கு எச்சரிக்கையாயிருங்கள்‌ என்பேன்‌. இவ்‌ 
விதமான மட்டரக ஊழியத்தை ஆண்டவராகிய இயேசு 
வெகுவாய்க்‌ கண்டித்தார்‌. மத்தேயு 23:14, “மாயக்கார 


53 


ராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ ! நீண்ட 
நேரம்‌ ஜெபம்பண்ணுவதாக நடித்து, விதவைகளின்‌ 
வீடுகளைக்‌ கொள்ளையடிக்கிறீர்கள்‌.” விதவைகளின்‌ 
பணத்தைச்‌ சூறையாட இந்த மார்க்கத்‌ தலைவர்கள்‌ உருக்க 
மான நீண்ட ஜெபங்களைப்‌ பண்ணுவதாக நடித்தார்கள்‌. 
பிரியமானவர்களே, கடவுள்‌ எதையுமே “நமது தகுதியின்‌ 
படிக்‌” கொடுப்பதில்லை. அவர்‌ எப்பொழுதும்‌ “தமது நிறை 
வின்படி” நமது தேவைகளைச்‌ சந்திக்கக்‌ கொடுப்பார்‌. 
“தமது சொந்த மகனென்றும்‌ பாராது அவரை நம்‌ அனை 
வருக்காகவும்‌ கொடுத்துவிட்ட கடவுள்‌, தம்‌ மகனோடு 
அனைத்தையும்‌ நமக்கு இலவசமாய்‌ அருளாதிருப்பாரோ” 
என்று சவாலிடுகிறது திருமறை ! (ரோ 8:32. இறைமகனைத்‌ 
தவிர இதர ஆசீர்வாதங்களெல்லாம்‌ இரணடாந்தரமான 
வையே. மட்டுமல்ல, எல்லாவற்றையும்‌ கடவுள்‌ “இலவச 
மாய்த்‌” தருகிறார்‌. சாமி வரங்கொடுத்தாலும்‌ பூசாரி 
கொடுக்கமாட்டானாம்‌ ! கேவலம்‌, கிறிஸ்தவத்தின்‌ நிலைமை 
இன்று இப்படித்தானிருக்கிறது. 


காணிக்கை என்ற பெயரில்‌ பணம்கொடுத்துப்‌ பிரசங்கி 
மாரை வசப்படுத்த முயலுவது பாவமாம்‌. இவ்வித மனப்‌ 
பான்மையையும்‌ பழக்கத்தையும்‌ அப்போஸ்தலர்‌ முழு 
மூச்சாய்‌ எதிர்த்தனர்‌. அப்போஸ்தலர்‌ 8:17-24ஐ வாசித்துப்‌ 
பாருங்கள்‌. சுவிசேஷகனாகிய பிலிப்பு சமாரியாவில்‌ 
பிரசங்கித்தபோது அநேகர்‌ வசனத்தை ஏற்றுக்கொண்டனர்‌. 
எருசலேமிலிருந்து வந்திருந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு 
வசனத்தை விசுவாசித்தவர்கள்மீது கைகளை வைத்த 
மாத்திரத்தில்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ அவர்கள்மீது வந்தார்‌. 
சீமோன்‌ என்ற மந்திரவாதி இதையெல்லாம்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. இந்த வரத்தால்‌ பெரிதும்‌ கவரப்பட்ட 
அவன்‌ அப்போஸ்தலரிடம்‌ பணத்தைக்‌ கொண்டுவந்து, 
“நான்‌ யார்மீது கைகளை வைப்பேனோ அவர்களும்‌ தூய 
ஆவியைப்‌ பெற்றுக்கொள்ளும்படி எனக்கும்‌ இந்த 
வல்லமையைக்‌ கொடுங்கள்‌” என்றான்‌ (வச 19). வெகு 


54 


வாய்ச்‌ சினமடைந்த பேதுரு, அவனுக்குக்‌ கொடுத்த பதில்‌: 
“தேவனுடைய வரத்தைப்‌ பணத்தினாலே சம்பாதித்துக்‌ 
கொள்ளலாமென்று நீ நினைத்தபடியால்‌ உன்‌ பணம்‌ 
உன்னோடுகூட நாசமாய்ப்‌ போகட்டும்‌... நீ உன்‌ துர்க்‌ 
குணத்தைவிட்டு மனந்திரும்பி, தேவனை நோக்கி வேண்டிக்‌ 
கொள்‌... நீ கசப்பான பிச்சிலும்‌ பாவக்கட்டிலும்‌ அகப்பட்டி 
ருக்கிறதாய்க்‌ காண்கிறேன்‌” (வச 20-23. “நாசமாய்ப்போ... 
துர்க்குணம்‌... நச்சு... பாவக்கட்டு” ஆகிய இவ்வார்த்தை 
களைக்‌ கவனியுங்கள்‌. இது சற்று அதிகமாய்த்‌ தெரியலாம்‌. 
ஆனால்‌ பணத்தைக்‌ கொண்டு, நேரடியாகவோ மறைமுக 
மாகவோ, ஊழியரைக்‌ கவர்ந்து வசப்படுத்த முயலுவோரை 
ஆண்டவர்‌ இப்படித்தான்‌ கணிக்கிறார்‌. 


தவறான நோக்கத்தோடு காணிக்கை “கொடுப்பவர்‌” 
மட்டுமல்ல, அதைப்‌ “பெறுபவரும்‌'' ஆண்டவரது கோபத்‌ 
துக்கு ஆளாகிறார்‌. அநேக அற்புதங்கள்‌ செய்ய ஆண்டவர்‌ 
தீர்க்கன்‌ எலிசாவை வல்லமையாய்ப்‌ பயன்படுத்தினார்‌. 
அவனது ஊழியத்தின்‌ மூலம்‌ நாகமான்‌ என்ற படையதிபதி 
ஒருவன்‌ தொழுநோயிலிருந்து சுகம்‌ பெற்றான்‌. அவன்‌ 
எலிசாவிற்குச்‌ சில வெகுமதிகள்‌ கொடுக்க விரும்பியபோது, 
எலிசா அதில்‌ நாட்டங்கொள்ளாது, அவைகளை வேறு 
யாருக்காவது கொடுத்துவிடச்சொன்னான்‌. எலிசாவின்‌ 
வேலைக்காரனாகிய கேயாசி என்பவன்‌ இதைக்‌ கவனித்‌ 
துக்கொண்டிருந்தான்‌. ஐயோ, எவ்வளவு விலையுயர்ந்த 
பொருட்களைத்‌ தீர்க்கதரிசி வேண்டாமென்று சொல்லி 
விட்டாரே என்று அவனுக்குக்‌ கவலை! எனவே எலிசாவிற்குத்‌ 
தெரியாமல்‌ அவன்‌ ஒடிப்போய்‌ நாகமானைச்‌ சந்தித்தான்‌. 
அந்த வெகுமதிகளையெல்லாம்‌ வாங்கிக்கொண்டு ஒன்றும்‌ 
நடக்காததுபோல்‌ திரும்பி வந்தான்‌. “எங்கே போனாய்‌ ?” 
என்று எலிசா கேட்டபோது, “ எங்கும்‌ போகவில்லை” என்‌ 
றான்‌ கேயாசி. அவனைக்‌ கண்டித்துத்‌ தீர்க்கதரிசி உரைத்த 
வார்த்தைகளைக்‌ கவனியங்கள்‌: “பணத்தை வாங்கு 
கிறதற்கும்‌, ஆடைகளையும்‌ தோப்புகளையும்‌, ஆடுமாடு 


55 


களையும்‌... வாங்குகிறதற்கும்‌ இது காலமா ? ஆகையால்‌ 
நாகமானின்‌ குஷ்டரோகம்‌ உன்னையும்‌ உன்‌ சந்ததி 
யாரையும்‌ என்றென்றைக்கும்‌ பிடித்திருக்கும்‌” (2 இரா 
5:25-27). பயங்கரம்‌! ஆனால்‌, தவறான நோக்கத்தோடு 
கொடுத்தாலும்‌ சரி, வாங்கினாலும்‌ சரி, ஆண்டவர்‌ 
இக்காரியத்தில்‌ இப்படித்தான்‌ கடுமையாயிருக்கிறார்‌. 
கொடுப்பவர்‌, வாங்குபவர்‌ ஆகிய இருவருமே தண்டனைக்‌ 
குள்ளாகிறார்கள்‌. 


அப்படியானால்‌, நமக்காய்‌ ஜெபிக்கும்‌ தேவ ஊழியர்‌ 
களுக்கு நாம்‌ காணிக்கை கொடுக்கக்கூடாது என்று 
அர்த்தமா ? இல்லை, ஆனால்‌ நமது உள்நோக்கு என்ன ? 
மன்னன்‌ நேபுகாத்நேச்சாரின்‌ சொப்பனத்திற்கு அர்த்தம்‌ 
சொல்ல ஆண்டவர்‌ தானியேலைப்‌ பயன்படுத்தினார்‌ (தானி 
2:47,48). நன்றியுணர்வோடு, அதைப்‌ பாராட்டும்‌ வகையில்‌, 
மன்னன்‌ அவனுக்குச்‌ சில வெகுமதிகளைக்‌ கொடுத்தான்‌. 
தானியேல்‌ அவற்றை ஏற்றுக்கொண்டான்‌. அதே வேளையில்‌, 
நேபுகாத்நேச்சாரின்‌ மகனாகிய மன்னன்‌ பெல்ஷாத்சார்‌ 
கொடுத்த வெகுமதியையோ தானியேல்‌ வாங்க மறுத்து 
விட்டான்‌. ஏன்‌ ? துன்மார்க்கமும்‌ அக்கிரமமும்‌ பெல்ஷாத்‌ 
சாரின்‌ ஆட்சியின்போது நிரம்பிவழிந்தபோது, சுவற்றில்‌ ஒரு 
கையெழுத்து காணப்பட்டது. அதின்‌ அர்த்தம்‌ புரியாத 
மன்னன்‌ பதைபதைத்துக்‌ கலங்கிப்போனான்‌. அவன்‌ 
தானியேலை அழைத்து அவனைப்‌ பார்த்துச்‌ சொன்னது: “நீ 
இந்தக்‌ கையெழுத்துச்‌ சொற்களைப்‌ படித்து, இவற்றின்‌ 
உட்பொருளை விளக்கினால்‌, உனக்கு அரச உடை உடுத்தி, 
கழுத்தில்‌ பொன்மாலை அணிவித்து, என்‌ அரசில்‌ மூன்றாம்‌ 
நிலையில்‌ உன்னை அமர்த்துவேன்‌ !” (தானி 5:16,17). 
தானியேலின்‌ பதிலைக்‌ கவனியுங்கள்‌: “உம்முடைய 
அன்பளிப்புகள்‌ உம்மிடமே இருக்கட்டும்‌; உம்‌ பரிசுகளை 
வேறு யாருக்காவது கொடும்‌. ஆயினும்‌, இந்தச்‌ சொற்களை 
அரசனுக்குப்‌ படித்துக்காட்டி அவற்றின்‌ உட்பொருளை 
விளக்கிக்கூறுவேன்‌.” நேபுகாத்நேச்சார்‌ கொடுத்த வெகு 
மதிகளை வாங்கிக்கொண்ட தானியேல்‌ அடுத்து மன்ன 


56 


னாய்‌ வந்த அவனது மகனது பரிசுகளை வாங்க மறுத்து 
விட்டான்‌. முந்தியதில்‌ நன்றியுணர்வோடு வெகுமதிகள்‌ 
கொடுக்கப்பட்டன; அடுத்ததிலோ தீர்க்கதரிசியை வசப்‌ 
படுத்துவதே நோக்கமாயிருந்தது (கூனி 2,5). கடவுளுக்கு 
நமது சிந்தனைகள்‌ மட்டுமல்ல, அவற்றிற்கும்‌ வேரான 
நோக்கங்களும்‌ தெரியும்‌! இவையிரண்டையும்‌ பிரித்துக்‌ 
காட்டுவது இறைவார்த்தையே (எபி 4:12). 


சிறப்புக்‌ காணிக்கைகளுக்குச்‌ சிறப்புப்‌ பிரார்த்தனை 
கள்‌ என்ற வியாபாரத்தைப்‌ பிறப்பித்தது உபதேசக்‌ 
கோளாறுதான்‌. “ஒருவருக்காக ஒருவர்‌ ஜெபியுங்கள்‌” 
என்கிறது வேதம்‌. இது தவறாகப்‌ புரிந்துகொள்ளப்‌ 
பட்டுள்ளது. இப்புத்திமதியின்படி, பிரசங்கிமார்‌ மக்களுக்‌ 
காய்ப்‌ பிரார்த்திக்கவேண்டும்‌; மக்கள்‌ பிரசங்கிமாருக்‌ 
காய்ப்‌ பிரார்த்திக்கவேண்டும்‌. பரஸ்பர தேவைகளுக்காகப்‌ 
பரஸ்பர உதவிகள்‌ அவசியம்‌. ஒரு சாராரைவிட அடுத்தவர்‌ 
குறைந்தவரோ பெரியவரோ கிடையாது. யாரும்‌ யாருக்‌ 
காகவும்‌ ஜெபிக்கலாம்‌. அதே வேளையில்‌ ஒருவரும்‌ 
இன்னொருவருக்காக நடுவராக முடியாது என்பதே புதிய 
ஏற்பாட்டுப்‌ போதனை. “கடவுளுக்கும்‌ மனிதனுக்கும்‌ 
இடையேநடுவர்‌ ஒருவரே; அவரே மனிதனாய்‌ வந்த கிறிஸ்து 
இயேசு” (1 தீமோ 2:5). அடுத்துவரும்‌ வசனங்களைக்‌ 
கவனியுங்கள்‌: வசனம்‌ 8, “எனவே, ஆண்கள்‌ சினமும்‌ 
சொற்பூசலும்‌ இன்றி எவ்விடத்திலும்‌ தூய உள்ளத்தோடு 
கைகளை உயர்த்தி இறைவேண்டல்‌ செய்யுமாறு விரும்பு 
கிறேன்‌.” “ஆண்கள்‌” என்பது பொதுவான சொல்லா 
யிருப்பதால்‌ அது “பிரசங்கிமாரை” மட்டும்‌ குறிக்கவில்லை 
என்பது இங்கு தெளிவு. 


பழைய உடன்படிக்கைக்கும்‌ புதிய உடன்படிக்கைக்கு 
முள்ள இந்த வேறுபாடு தெளிவாகப்‌ புரிந்துகொள்ளப்பட 
வேண்டும்‌. பழைய ஏற்பாட்டில்‌, ஆச்சாரியர்‌ என்றழைக்‌ 
கப்பட்ட ஒரு சாரார்‌ இருந்தார்கள்‌; அவர்கள்‌ கடவுளிடம்‌ 
மக்களுக்காக ஜெபித்துவந்தார்கள்‌. இன்றோ, புதிய 


57 


ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌, இறைமக்கள்‌ அத்தனைபேருமே 
ஆச்சாரியர்கள்தான்‌; எனவேதான்‌ “ஒருவருக்காக 
ஒருவர்‌” ஜெபம்பண்ணுங்கள்‌ என்று இப்பொழுது போதிக்கப்‌ 
பட்டிருக்கிறோம்‌. அப்படியே, பழைய ஏற்பாடுத்‌ தீர்த்தரிசிகள்‌ 
மனிதனுக்காய்த்‌ தேவனிடம்‌ மன்றாடியவர்கள்‌. இன்று, 
இறைமக்களாகிய புதிய ஏற்பாட்டுத்‌ தீர்க்கர்கள்‌ தேவனுக்‌ 
காய்‌ மனிதரிடம்‌ வேண்டுபவர்கள்‌. “நாங்கள்‌ கிறிஸ்துவின்‌ 
தூதுவராயிருந்து, கடவுளோடு ஒப்புரவாகுங்கள்‌ என்று 
கிறிஸ்துவின்‌ சார்பில்‌ உங்களை வேண்டிக்கொள்ளு 
கிறோம்‌” (1 பேது 2:9; 2 கொரி 5:20). இந்த மாற்றத்தைக்‌ 
குறிப்பிட்டுத்தான்‌, கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ “பழையன 
கழிந்து புதியன புகுந்தன” என்று திருமறை அறிவிக்கிறது 
(வச 17). பழைய ஏற்பாட்டின்‌ சடங்காச்சாரப்‌ பழக்கவழக்‌ 
கங்கள்‌ யாவும்‌ ஒழிந்தன. புதிய உடன்படிக்கையின்கீழ்‌ 
யாவும்‌ புதிதாயின. கிறிஸ்தவமானது நாளுக்குநாள்‌ 
வியாபாரமயமாகிக்கொண்டே வரும்‌ இக்காலத்தில்‌, புதிய 
உடன்படிக்கையினால்‌ வந்த மாற்றத்தைக்‌ குறித்த இச்‌ 
சத்தியம்‌ முழுமையாய்‌ நமது அறிக்கையிலும்‌ செயல்‌ 
களிலும்‌ நிலைநிறுத்தப்படாவிடில்‌ நிலமை இன்னும்தான்‌ 
மோசமாகும்‌! 


58 


எப்படிக்‌ கொடுக்கக்கூடாது ? 


8 
எளியவரை மறந்துவிடக்கூடாது. 


திருச்சபைச்‌ சரித்திரத்தில்‌ “இருண்ட காலம்‌” என்று 
ஒரு காலத்தைக்‌ குறிப்பிடுகிறோம்‌. அதுதான்‌ மக்களது 
கரங்களில்‌ திருமறை இல்லாத நாட்கள்‌. வசனமில்லையேல்‌ 
வெளிச்சமேது ? இன்று நிலைமை இன்னும்‌ மோசமாகி 
விட்டது. இருளானது காரிருளாகிவிட்டது! வேதப்புத்த 
கத்தின்‌ பிரதிகள்‌ ஏராளம்‌ இருந்தாலும்‌ அதை வாசிக்க 
முயலும்‌ மக்களது கண்கள்‌ துளையிடப்பட்டுள்ளன. நாம்‌ 
குணமடையவேண்டும்‌. நாம்‌ பார்க்கவேண்டியபடி பார்க்‌ 
கும்படி நமது கண்களுக்குத்‌ தேவையான மருந்தைக்‌ 
கிறிஸ்து நமக்குத்‌ தர ஆயத்தமாயிருக்கிறார்‌ (வெளி 3:16- 
18). “உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான்‌ பார்க்‌ 
கும்படி என்‌ கண்களைத்‌ திறந்தருளும்‌” என்ற ஜெபத்துடன்‌ 
தொடர்ந்து வாசியுங்கள்‌ (சங்‌ 119:18). 


திருப்பணிக்கெனக்‌ காணிக்கை கொடுப்பது ஏழை 
எளியவருக்குச்‌ செய்யும்‌ தானதர்மத்தைவிட உயர்ந்தது 
என்று பொதுவாக எண்ணப்பட்டுவருகிறது. ஆனால்‌, அது 
வேதத்தின்படியானதல்ல. இயேசுவின்‌ வார்த்தைகளைக்‌ 
கவனியுங்கள்‌: மத்தேயு 23:23, “வெளிவேடக்காரரே, 
உங்களுக்கு ஐயோ! நீங்கள்‌ புதினா, சோம்பு, சீரகம்‌ 
ஆகியவற்றில்‌ பத்தில்‌ ஒரு பங்கைப்‌ படைக்கிறீர்கள்‌. 
ஆனால்‌ திருச்சட்டத்தின்‌ முக்கிய போதனைகளாகிய நீதி, 
இரக்கம்‌, நம்பிக்கை ஆகியவற்றைக்‌ கடைப்பிடிக்காமல்‌ 
விட்டுவிடுகிறீர்கள்‌.” தானதர்மத்தை ஆண்டவர்‌ தசம 
பாகத்தைவிட “முக்கியமானது” அல்லது “விசேஷித்தது” 


59 


என்கிறார்‌. வேதம்‌ முழுவதும்‌ இச்சத்தியம்‌ மிகத்‌ தெளிவாய்ப்‌ 
போதிக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 1:15இல்‌ ஆண்டவர்‌ 
கூறுவது: “என்னை நோக்கி உங்கள்‌ கைகளை நீங்கள்‌ 
உயர்த்தும்போது பாரா முகத்தினனாய்‌ நான்‌ இருப்பேன்‌. 
நீங்கள்‌ தொடர்ந்து மன்றாடினாலும்‌ நான்‌ செவிகொடுப்‌ 
பதில்லை.” இதற்கான காரணத்தை அடுத்துவரும்‌ 16,17 
ஆம்‌ வசனங்களில்‌ ஆண்டவர்‌ சுட்டிக்காட்டுகிறார்‌: “உங்‌ 
களைக்‌ கழுவித்‌ தூய்மைப்படுத்துங்கள்‌; உங்கள்‌ தீச்‌ 
செயலை என்‌ திருமுன்னிருந்து அகற்றுங்கள்‌; தீமை 
செய்தலை விட்டொழியுங்கள்‌; நன்மை செய்யக்‌ கற்றுக்‌ 
கொள்ளுங்கள்‌; நீதியை நாடித்‌ தேடுங்கள்‌.” அப்படியானால்‌ 
என்ன செய்யவேண்டுமாம்‌ ? “ஒடுக்கப்பட்டோருக்கு 
உதவிசெய்யுங்கள்‌; திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள்‌; 
கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள்‌.” உதவியற்றோ 
ருக்கும்‌ ஒதுக்கப்பட்டோருக்கும்‌, நலிந்தோருக்கும்‌ உதவு 
வதே “தீமைக்கெதிராக நன்மை செய்தல்‌” என்பதே இங்கு 
போதனை. இக்காரியங்களில்‌ நாம்‌ கவனம்‌ செலுத்தும்வரை 
நமது வேண்டல்களெல்லாம்‌ ஆண்டவருக்குமுன்‌ வேண்‌ 
டாதவைகள்தான்‌. தொடர்ந்து ஆண்டவர்‌ கூறும்‌ வார்த்‌ 
தைகளைக்‌ கவனியுங்கள்‌: “வழக்காடுவோம்‌, வாருங்கள்‌ 
என்கிறார்‌ ஆண்டவர்‌. உங்கள்‌ பாவங்கள்‌ கடுஞ்சிவப்பாய்‌ 
இருந்தாலும்‌ அவை உறைந்த பனிபோல வெண்மையாகும்‌; 
இரத்த நிறமாய்‌ அவை சிவந்திருந்தாலும்‌ பஞ்சைப்போல்‌ 
வெண்மையாகும்‌” (வச 18). இந்த வசனம்‌ பாவிகளைக்‌ 
கிறிஸ்துவிடம்‌ இரட்சிப்புக்காய்‌ அழைக்கும்போதுதான்‌ 
திரும்பத்‌ திரும்பப்‌ பயன்படுத்தப்படுகிறது. ஆனால்‌ இவ்‌ 
வசனத்தின்‌ முதன்மையான நோக்கம்‌ இறைமக்களைத்‌ 
தானதர்மச்‌ செயல்களுக்கு அழைப்பதே. தானதர்மம்‌ 
செய்வதை அலட்சியப்படுத்துதலே “கடுஞ்சிவப்பான... 
இரத்த நிறமான” பாவமாம்‌! வசனத்தை அதன்‌ சூழமை 
விலிருந்து எடுத்துக்கொண்டு நமது வசதிக்கேற்றாற்‌ 
போல்‌ பயன்படுத்துவதில்‌ நாம்‌ கில்லாடிகள்‌ ! 


60 


தமது மலைப்பிரசங்கத்தில்‌ கிறிஸ்தவப்‌ பக்திமுயற்சிகள்‌ 
பலவற்றின்மீது ஆண்டவர்‌ நடைமுறைப்‌ படிப்பினைகளைத்‌ 
தந்துள்ளார்‌ (மத்‌ 6:2,5,16). இதில்‌ குறிப்பிடத்தகும்‌ காரியம்‌ 
என்னவெனில்‌, முதலாவது தானதர்மத்தைப்பற்றிப்‌ பேசிய 
பின்னரே அவர்‌ ஜெபத்தைப்‌ பற்றியும்‌ உபவாசத்தைப்‌ 
பற்றியும்‌ உபதேசித்தார்‌! ஆம்‌, தானதர்மம்‌ தசமபாகத்தை 
விட முக்கியமானது. திருப்பணிக்குக்‌ கொடுக்கும்போது 
நாம்‌ ஆண்டவருக்குக்‌ “காணிக்கை” கொடுக்கிறோம்‌; 
ஏழை எளியவருக்குக்‌ கொடுக்கும்போதோ ஆண்டவ 
ருக்குக்‌ “கடன்‌” கொடுக்கிறோம்‌! தி 19:17). யேகோவா 
தேவனின்‌ நாமங்களில்‌ ஒன்று அவர்‌ எளியவரின்‌ தேவன்‌ 
என்பதாகும்‌. “அனாதைக்குத்‌ துணையானவரே, உமக்கு 
ஸ்தோத்திரம்‌” என்று சங்கீதக்காரன்‌ ஆண்டவரைத்‌ 
தொழுதுகொண்டான்‌ (சங்‌ 10:14). மற்றவர்களைத்‌ தொழு 
கைக்கு அழைத்த அவன்‌ சொன்னதைக்‌ கவனியுங்கள்‌: 
சங்கீதம்‌ 68:4,5, “கடவுளைப்‌ புகழ்ந்துபாடி அவரது பெயரைப்‌ 
போற்றுங்கள்‌... அவர்‌ முன்‌ களிகூருங்கள்‌. திக்கற்ற 
பிள்ளைகளுக்குத்‌ தந்தையாகவும்‌, கணவனை இழந்‌ 
தாளின்‌ காப்பாளராகவும்‌ இருப்பவர்‌, தூயகத்தில்‌ உறையும்‌ 
கடவுள்‌!” இன்றைக்கு ஆராதனை நடத்துவோர்‌ எத்த 
னையோபேர்‌ இருக்கிறார்களே, தேவனது இந்தத்‌ தனிச்‌ 
சிறப்புக்‌ குணாதிசயத்தை யாராவது குறிப்பிட்டுச்‌ சொல்லு 
கிறார்களா ? இதனால்தான்‌, கிறிஸ்தவம்‌ தனது முக்கியத்‌ 
துவ வரிசைப்பட்டியலை என்றோ தொலைத்துவிட்டது 
என்று நான்‌ புலம்பிக்கொண்டி ருக்கிறேன்‌. 


பிரியமானவர்களே, ஏழைகளுக்குக்‌ கொடுப்பது நமது 
விருப்புவெறுப்பைப்‌ பொருத்ததல்ல. தானதர்மக்‌ காரியங்‌ 
களில்‌ தவறுவது தேவனுக்கு விரோதமான பாவமாம்‌. 
உபாகமம்‌ 15:7,8,9, “உன்‌ வறிய சகோதரனுக்கு உன்‌ கையை 
மூடிக்கொள்ளாதே. மாறாக, அவனுக்கு உன்‌ கரங்களைத்‌ 
தாரளமாய்த்‌ திறந்து, அவன்‌ தேவைக்கேற்ப, எவ்வளவு 
தேவையானாலும்‌, கடன்கொடு... இல்லையேல்‌ அது 


61 


உனக்குப்‌ பாவம்‌ ஆகும்‌.” நமது கரங்களைத்‌ தாராளமாய்த்‌ 
திறக்கவேண்டும்‌ என்பதைத்தான்‌ பவுல்‌ அப்போஸ்தலன்‌, 
“உற்சாகமாய்க்‌ கொடுக்கிறவனிடத்தில்‌ தேவன்‌ பிரிய 
மாயிருக்கிறார்‌'” என்றான்‌ (2 கொரி 9:7). ஆனால்‌ இந்த 
வசனத்தை நாம்‌ பெரும்பாலும்‌ எதற்காகப்‌ பயன்படுத்து 
கிறோம்‌ தெரியுமா ? நமது ஆலயத்‌ தரைக்குக்‌ கம்பளம்‌ 
வாங்கவும்‌, இருக்கைகளுக்கு மெத்தைகள்‌ வாங்கவும்‌, 
பீடத்திற்குத்‌ தொங்குதிரை வாங்கவும்‌, ஆராதனையகத்‌ 
திற்கு குளிர்சாதன வசதி செய்வதற்கும்‌ பெருமளவில்‌ பணம்‌ 
திரட்டத்தான்‌ ! ஆனால்‌ உற்சாகமாய்க்‌ கொடுத்தலைப்பற்றிப்‌ 
பவுல்‌ பேசியது தானதர்மக்‌ காரியங்களை அடுத்ததே. இந்த 
வசனம்‌ சொல்லப்பட்டுள்ள அத்தியாயத்தையே “தர்ம 
சகாயத்தைக்‌ குறித்து” என்று அவன்‌ துவங்குவதைக்‌ 
கவனியுங்கள்‌ (2 கொரி 9:1,9,12. 


தானதர்மம்‌ செய்வதைக்‌ குறித்து ஆண்டவராகிய 
இயேசுவின்‌ போதனை எப்பொழுதுமே மிகத்‌ தெளிவாகவே 
இருந்திருக்கிறது. “முதலாவது இறையரசைத்‌ தேடுங்கள்‌, 
அப்பொழுது இவைகளெல்லாம்‌ உங்களுக்குக்‌ கூடக்‌ 
கொடுக்கப்படும்‌” என்ற அவரது வார்த்தைகளை வைத்துப்‌ 
பல்லவிகள்‌ பாடுவதில்‌ நமக்கு அலாதிப்பிரியம்‌ (லூக்‌ 12:31). 
ஆனால்‌ அதைத்‌ தொடர்ந்து ஆண்டவர்‌ சொன்ன வார்த்‌ 
தைகளைக்‌ கவனியாது விட்டுவிடுகிறோம்‌. “உங்கள்‌ 
உடைமைகளை விற்றுத்‌ தர்மம்‌ செய்யுங்கள்‌; இற்றுப்‌ 
போகாத பணப்பைகளையும்‌ விண்ணுலகில்‌ குறையாத 
செல்வத்தையும்‌ தேடிக்கொள்ளுங்கள்‌” (வச 33). இது 
போன்ற தமது பொதுவான பிரசங்கங்களில்‌ மட்டுமல்ல, 
தனித்த உரையாடல்களிலும்‌ ஆண்டவர்‌ தானதர்மத்தை 
வலியுறுத்தினார்‌. நித்திய வாழ்வைச்‌ சுதந்தரித்துக்கொள்ள 
என்ன “நல்ல காரியம்‌” செய்யவேண்டுமென்று ஒரு 
பணக்கார இளம்‌ வழக்கறிஞன்‌ இயேசுவிடம்‌ கேட்டான்‌. 
“திருக்கட்டளைகளுக்குக்‌ கீழ்ப்படியவேண்டும்‌” என்று 
இயேசு சொன்னபோது, அவற்றையெல்லாம்‌ தனது சிறுவயது 


62 


முதலே கடைப்பிடிப்பதாக வழக்கறிஞன்‌ பதிலளித்தான்‌. 
“எனக்கு இன்னும்‌ என்ன குறைவுண்டு ?” என்று அவன்‌ 
வினவியபோது, ஆண்டவர்‌ நறுக்கென்று கொடுத்த 
பதிலைப்‌ பாருங்கள்‌: “நீ நிறைவுள்ளவனாக விரும்பினால்‌, 
நீ போய்‌, உன்‌ உடமைகளை விற்று ஏழைகளுக்குக்‌ கொடு; 
அப்பொழுது விண்ணகத்தில்‌ நீ செல்வந்தனாய்‌ இருப்பாய்‌. 
பின்பு வந்து என்னைப்‌ பின்பற்று” (மத்‌ 19:16-22). இவ்‌ 
விதமான பதிலைச்‌ சற்றும்‌ எதிர்பார்க்காத அந்த இளைஞன்‌ 
அப்படியே அதிர்ந்துபோனான்‌. என்ன செய்வதென்று 
தெரியாது, முகம்வாடி, வந்தவழியே போய்விட்டான்‌. 


இயேசுவானவரின்‌ போதனையிலெங்கும்‌ தானதர்மத்‌ 
தைப்‌ பற்றிய காரியங்கள்‌ இழைபோல்‌ ஒடின. தம்மை 
ஒருமுறை விருந்துக்கு அழைத்திருந்தவனிடம்‌ அவர்‌ 
சொன்னது: “நீ விருந்தளிக்கும்போது உனது நண்பர்‌ 
களையோ, சகோதர சகோதரிகளையோ, உறவினர்‌ 
களையோ, செல்வம்‌ படைத்த அண்டை வீட்டாரையோ 
அழைக்கவேண்டாம்‌. அவ்வாறு அழைத்தால்‌ அவர்களும்‌ 
உன்னைத்‌ திரும்ப அழைக்கலாம்‌. அப்பொழுது அதுவே 
உனக்குக்‌ கைமாறு ஆகிவிடும்‌. மாறாக, நீ விருந்தளிக்கும்‌ 
போது ஏழைகளையும்‌, உடல்‌ ஊனமுற்றோரையும்‌, கால்‌ 
ஊனமுற்றோரையும்‌, பார்வையற்றோரையும்‌ அழைத்திடு. 
அப்போது நீ பேறுபெற்றவன்‌ ஆவாய்‌. ஏனெனில்‌ உனக்குக்‌ 
கைமாறு செய்ய அவர்களிடம்‌ ஒன்றுமில்லை. நீதிமான்களின்‌ 
உயிர்த்தெழுதலில்‌ உனக்குப்‌ பலன்‌ கிடைக்கும்‌” (லூக்‌ 
14:12-14). பிரியமானவர்களே, உங்களுக்கு இங்கு கைமாறு 
வேண்டுமா, அங்கு பலன்‌ வேண்டுமா ? 


நரகம்‌ போய்ச்‌ சேர்ந்த அந்தச்‌ செல்வந்தன்‌ செய்த 
பாவம்தான்‌ என்ன ? திருடினானா, கொலை செய்தானா, 
விபச்சாரம்‌ பண்ணினானா, என்னதான்‌ செய்தான்‌ ? 
செய்யக்கூடாததைச்‌ செய்ததல்ல, செய்யவேண்டியதைச்‌ 
செய்யாததே அவனது பாவம்‌. ஏழை லாசருவின்‌ வேதனை 
களை நீக்கிவிட ஒரு சிறு முயற்சியைக்கூட அவன்‌ எடுக்க 


63 


வில்லை (லூக்‌ 16:19-31). பணம்‌ பணம்‌ என்று அலைந்த 
வர்களுக்கே இந்தக்‌ கதையை ஆண்டவர்‌ சொன்னார்‌ 
தெரியுமா ? (வச 14). பணத்தின்‌ மீதிருக்கும்‌ நமது பிடிப்பைத்‌ 
தளர்த்திவிடும்வரை நாம்‌ தானதர்மக்காரியங்களில்‌ பெருக 
முடியாது. 


“ஏழைகளுக்கு எவ்வளவுதான்‌ கொடுக்கவேண்டும்‌” 
என்றொரு கேள்வி எழலாம்‌. திருமுழுக்கினன்‌ யோவானைக்‌ 
கேட்டால்‌ 50 சதவீதம்‌ கொடுங்கள்‌ என்பான்‌. அவனிடம்‌ 
திருமுழுக்கு பெற வந்தவர்கள்‌, “நாங்கள்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌” என்று குறிப்பாய்க்‌ கேட்டபோது, அவன்‌ 
கொடுத்த பதில்‌: “இரண்டு ஆடைகள்‌ உள்ளவன்‌ ஆடையே 
இல்லாதவனுக்கு ஒன்றைக்‌ கொடுக்கட்டும்‌” (லூக்‌ 3:10,11). 
யோவானைப்‌ பொறுத்தளவில்‌, மனந்திரும்புதலுக்கு 
நிரூபணமான “மனந்திரும்புதலின்‌ கனிகள்‌” அதுதான்‌ 
(லூக்‌ 3:7-11). அவன்‌ ஒரு புதிய ஏற்பாட்டுத்‌ தீர்க்கன்‌ அல்ல; 
பழைய உடன்படிக்கையின்‌ காலத்திலிருந்து புதிய உடன்‌ 
படிக்கைக்குள்‌ வரும்வழியில்‌ அவன்‌ ஒரு பாலம்போல 
செயல்பட்டான்‌. அவனது செய்தி, நமது வேதத்தில்‌, புதிய 
ஏற்பாட்டின்‌ துவக்கப்‌ பக்கங்களில்‌ எழுதப்பட்டிருப்பதில்‌ ஒரு 
நோக்கமுண்டு. அவன்‌ ஒரு சீர்திருத்தவாதி. கர்த்தருடைய 
மகிமை வெளிப்படும்படி அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்து 
வதற்காய்‌ அவன்‌ வந்திருந்தான்‌. இஸ்ரவேல்‌ மக்கள்‌ ஏழை 
எளியவரையும்‌ தேவையிலிருப்போரையும்‌ அன்பாக நடத்த 
வில்லை. தேவனது கோபம்‌ அவர்களுக்கெதிராக எழும்பிக்‌ 
கொண்டிருந்தது. அவர்‌ சொன்னது: “எனக்கும்‌ இந்நாட்டு 
மக்களுக்கும்‌ இடையே ஒரு சுவரை எழுப்பி, அதின்மூலம்‌ 
நான்‌ இந்நாட்டு மக்களை அழிக்காதபடி திறப்பிலே நின்று 
தடுப்பவன்‌ ஒருவனை அவர்களிடையே தேடினேன்‌; 
ஒருவனையும்‌ காணேன்‌” (எசேக்‌ 22:29,30). ஒருவேளை 
பல்லாண்டுகள்‌ கழித்து இவ்விதமான ஒரு மனிதனை 
ஆண்டவர்‌ திருமுழுக்கினன்‌ யோவானில்‌ கண்டுகொண் 
டார்‌! கிறிஸ்துவின்‌ முதல்‌ வருகைக்கு மக்களை ஆயத்தப்‌ 


64 


படுத்தும்‌ முன்னோடியாய்‌ யோவான்‌ வந்ததுபோல, மக்களை 
அவரது இரண்டாம்‌ வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படிப்‌ 
பரிசுத்த ஆவியானவர்‌ திருச்சபையைப்‌ பலப்படுத்திப்‌ 
பக்குவப்படுத்திவருகிறார்‌. இந்த ஆயத்தத்தில்‌ செய்யப்பட 
வேண்டிய முக்கியமானதொரு காரியம்‌ தானதர்ம உப 
தேசத்தைத்‌ திரும்ப வலியுறுத்துதல்‌ ஆகும்‌. “திறப்பின்‌ 
வாசலில்‌” நின்று ஜெபிக்க நடத்தப்படும்‌ உபவாச ஜெபங்கள்‌ 
பெரும்பாலானவற்றில்‌ தானதர்மத்தில்‌ நாம்‌ பின்வாங்கிப்‌ 
போனதற்கு மனந்திரும்ப அழைப்பே இல்லை (எசேக்‌ 
22:29,30). ஆனால்‌ அதுதான்‌ பிரதானமாயிருக்கவேண்‌ 
டும்‌. உணவோ, உடையோ, உறைவிடமோ இல்லாது 
இலட்சங்கள்‌ தவிக்கும்போது, நமக்கிருக்கும்‌ தலைவலி 
யும்‌, குறுக்குவலியும்‌ அவ்வளவு முக்கியமா ? சாப்பாடே 
இல்லாது வயிறுகள்‌ காயும்போது, அளவுக்குமீறி சாப்பிட்ட 
தாலேயே நமக்கு வந்த வியாதிகள்தான்‌ நமது கவலை ! 
இது நியாயமா ? 





திருமுழுக்கினன்‌ யோவானின்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டி ருந்தவர்களில்‌ சகேயு ஒருவனாய்‌ இருந்திருப்பான்‌. 
எளியவருக்கு 50 சதவீதம்‌ என்பது அவனுக்கு ஜீரணிக்க 
முடியாததாயிருந்திருக்கும்‌. ஆனால்‌ அவனது மனச்‌ 
சாட்சியோ அவனைக்‌ குத்திக்கொண்டேயிருந்தது. இயேசு 
அவனது வீட்டு வாசலுக்கு வந்த மாத்திரத்தில்‌ அவன்‌ 
இருதயம்‌ வெடித்துவிட்டது. “எனது உடைமைகளில்‌ 
பாதியை ஏழைகளுக்குக்‌ கொடுத்துவிடுகிறேன்‌”” என்று 
உடனே வாக்குப்பண்ணினான்‌ (லூக்‌ 3:11; 19:8). இன்‌ 
றைக்கு நமக்குத்‌ திருமுழுக்கினன்‌ யோவானின்‌ உபதேசம்‌ 
எட்டிக்காயாக இருந்தால்‌, ஏன்‌ இன்னொரு தசமபாகத்தை 
யாவது எளியவருக்கென்று எடுத்துவைக்கக்கூடாது ? 
அப்படிச்‌ செய்வதால்‌ நம்மில்‌ எவருக்கும்‌ சாப்பாடு இல்லாது 
போய்விடாது. நிவாரணப்பணி நிறுவனங்களுக்கும்‌, 
கருணை இல்லங்களுக்கும்‌ கொடுங்கள்‌. துவக்கக்‌ 
காலத்தில்‌ எளியவர்‌, அனாதைகள்‌ மற்றும்‌ விதவைகளின்‌ 


65 


பொறுப்பை அந்தந்த ஊரிலுள்ள திருச்சபையே எடுத்துக்‌ 
கொண்டது (அப்‌ 6. அதுதான்‌ என்றைக்கும்‌ தலைசிறந்த 
முறை. உள்ளூர்ச்‌ சபைகள்‌ இதைச்‌ செய்யத்‌ தவறியபோது, 
ஒதுக்கப்பட்டோர்‌ மற்றும்‌ ஒடுக்கப்பட்டோரின்‌ தேவைகளைச்‌ 
சந்திக்க ஆண்டவர்‌ பல திருச்சங்கங்களை எழுப்பியுள்ளார்‌. 
உங்களது முதல்‌ தசமபாகம்‌ உள்ளூர்ச்‌ சபைக்கும்‌ மிஷனரி 
ஊழியங்களுக்கும்‌ செல்லட்டும்‌. இரண்டாம்‌ தசமபாகத்தை 
தரித்திரர்‌, தள்ளப்பட்டோர்‌, தவிப்போர்‌ போன்றோருக்குப்‌ 
பணியாற்றும்‌ நிறுவனங்களுக்குப்‌ பகிர்ந்துகொடுங்கள்‌. 
இவற்றையெல்லாம்‌ செய்யும்‌ அதே வேளையில்‌ உங்கள்‌ 
வாசற்படியில்‌ வாடிக்கொண்டிருக்கும்‌ லாசருவையும்‌ மறந்து 
விடாதீர்கள்‌ (லூக்‌ 16:19-31). 


முடிவாக, அப்போஸ்தலன்‌ யாக்கோபுவின்‌ கடிதத்தி 
லிருந்து முக்கியமானதொரு வசனம்‌: “திக்கற்ற பிள்ளை 
களும்‌ விதவைகளும்‌ படுகிற உபத்திரவத்திலே அவர்களை 
விசாரிக்கிறதும்‌, உலகத்தால்‌ கறைபடாதபடிக்குத்‌ தன்‌ 
னைக்‌ காத்துக்கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு 
முன்பாக மாசற்ற சுத்தமான பக்தியாயிருக்கிறது” (யாக்‌ 
1:27). சுத்தமான பக்திக்கு இருபக்கங்கள்‌: எளியவருக்கு 
உதவுதல்‌; தூய்மையாய்‌ இருத்தல்‌. தனி வாழ்வில்‌ பரிசுத்த 
மாகுதலைக்‌ குறித்து ஏராளம்‌ பேசும்‌ நாம்‌, தானதர்மத்தைப்‌ 
போதுமான அளவு வற்புறுத்தாதது ஏனோ ? முதலாவது 
சொல்லப்பட்டிருப்பது தானதர்மம்தான்‌; அடுத்துதான்‌ 
தூயவாழ்வு! “செயலில்லாத விசுவாசம்‌ செத்தது” என்று 
அப்போஸ்தலன்‌ முடிக்கிறான்‌ (யாக்‌ 2:17). “செயல்‌” 
அல்லாது “கிரியை” என்று அவன்‌ குறிப்பிடுவது தான 
தர்மத்தைத்தான்‌ (வச 14-16). 


(StanleyOnBible.com என்ற எனது இணையதளத்தில்‌, 
“கிறிஸ்தவமே தானதர்மம்தான்‌ ” என்ற பொருளில்‌ 
ஆங்கிலக்‌ கட்டுரை “Christianity is Charity” என்ற 
தலைப்பில்‌ உண்டு. வாசியுங்கள்‌.) 


66 


எப்படிக்‌ கொடுக்கக்கூடாது ? 
9 
கொடுப்பதைத்‌ தம்பட்டம்‌ 
அடிக்கக்கூடாது. 


கொடுத்தலை முக்கியமானதொரு கிறிஸ்தவ ஒழுங்‌ 
கெனக்‌ கொண்டு, அதைப்பற்றிய கிறிஸ்துவின்‌ முதல்‌ 
போதனையே “தம்பட்டம்‌ அடிக்கக்கூடாது” என்பதே. 
இதைத்தான்‌ நாம்‌ மலைப்பிரசங்கத்தில்‌ வாசிக்கிறோம்‌: “நீ 
தர்மம்‌ செய்யும்போது உன்னைப்பற்றித்‌ தம்பட்டம்‌ அடிக்‌ 
காதே. வெளிவேடக்காரர்‌ மக்கள்‌ புகழவேண்டுமென்று 
தொழுகைக்கூடங்களிலும்‌ சந்துகளிலும்‌ நின்று அவ்வாறு 
செய்வர்‌... நீ தர்மம்‌ செய்யும்போது, உனது வலக்கை செய்வது 
இடக்கைக்குத்‌ தெரியாதிருக்கட்டும்‌” (மத்‌ 6:1-4). இங்கு 
மூன்று காரியங்களைச்‌ செய்யாதே என்று சொல்லப்‌ 
பட்டிருக்கிறது: (1) சபையில்‌ பிரபலப்படுத்தாதே; (2 சமுதா 
யத்தில்‌ பிரகடனப்படுத்தாதே; (3) உனக்குள்ளேயே பெரு 
மிதப்பட்டுக்கொள்ளாதே. 


ஆலய இருக்கைகள்‌, மேசைகள்‌, மின்‌ விசிறிகள்‌ மற்றும்‌ 
தட்டுமுட்டுச்‌ சாமான்களின்‌ மேலெல்லாம்‌ தங்கள்‌ பெயர்‌ 
களை எழுத விரும்புவோர்க்கு ஐயோ! அது ஆண்டவரது 
பார்வையில்‌ அருவருப்பு. மின்குழல்‌ விளக்குகளில்கூட 
பெயரெழுதுகிறார்களே, அது வெளிச்சத்தை மறைக்காதா ? 


பணம்‌ கொடுத்தவர்களின்‌ பெயர்கள்‌ பொறிக்கப்‌ 
பட்டதாக ஆசரிப்புக்‌ கூடாரக்‌ கட்டுமானத்திலோ, தேவா 
லயக்‌ கட்டுமானத்திலோ நாம்‌ வாசிப்பதில்லை. பழைய 
ஏற்பாட்டுக்‌ காலத்திலேயே இப்பழக்கம்‌ இல்லையே; புதிய 
ஏற்பாட்டில்‌ அதைக்‌ கற்பனை செய்தும்‌ பார்க்கமுடியுமா ? 
திருவசனப்‌ பிரசங்கத்திற்கு 20 நிமிடம்‌ மட்டுமே ஒதுக்கும்‌ 
சில ஆலய ஆராதனைகளில்‌, ஸ்தோத்திரக்‌ காணிக்கை 


67 


கொடுத்தவர்களின்‌ பெயர்களையும்‌, தொகைகளையும்‌ 
வாசித்து எவ்வளவு நேரம்‌ வீணடிக்கிறார்கள்‌ ! இது 
தேவையா ? இதற்கும்‌ மேல்‌ கிறிஸ்தவம்‌ சீர்கெட 
முடியுமா என்பதுதான்‌ எனது கேள்வி. 


பிரசங்கிமாரும்‌ பாஸ்டர்மாரும்‌ இக்காரியத்தில்‌ கூடுதல்‌ 
பொறுப்புடன்‌ நடந்துகொள்ளவேண்டும்‌. மக்கள்‌ கொடுக்கும்‌ 
காணிக்கையின்‌ தொகையைப்‌ பொறுத்து சுவர்களிலும்‌ 
தூண்களிலும்‌ பெயர்களைப்‌ பதிப்போம்‌ என்பது ஊழியக்‌ 
காரர்தான்‌, வெட்கம்‌. இது திருமறைக்கு எதிரானது. 
செல்வந்தன்‌ ஒருவன்‌ ஒரு லட்சம்‌ ரூபாய்‌ காணிக்கை 
கொடுத்தாலும்‌ அது அவனுக்கு மிகச்‌ சாதாரணம்‌. ஆனால்‌ 
ஒர்‌ ஏழைக்கோ இருப்பதே பத்து ரூபாயாகத்தானிருக்கும்‌, 
அவன்‌ கொடுப்பதை யாரும்‌ பாராட்டுவதில்லை. செல்வந்தன்‌ 
கொடுத்ததைவிட இந்த ஏழை கொடுப்பதுதான்‌ கடவு 
ளுடைய பார்வையில்‌ பெரிது! 


நீங்கள்‌ காணிக்கை அனுப்பினால்‌ உங்கள்‌ பெயர்களை 
ரெஜிஸ்டரில்‌ எழுதுவோம்‌, சுவற்றில்‌ பதிப்போம்‌ என்பதெல்‌ 
லாம்‌ மக்களைக்‌ கவருவதற்காகப்‌ பிரசங்கிமார்‌ செய்யும்‌ 
சூழ்ச்சி. கீழ்த்தரமான இச்செயல்களைச்‌ செய்யும்‌ ஊழி 
யருக்கு எச்சரிக்கையாயிருங்கள்‌ ! உங்கள்‌ பெயரை எழுது 
வோம்‌ என்று எந்த ஊழியர்‌ சொன்னாலும்‌ அவரைவிட்டுத்‌ 
தூரவிலகி ஜீவன்‌ தப்ப ஒடிவிடுங்கள்‌. அடுத்த சுனாமி 
உங்கள்‌ பெயர்களை அழித்துவிடலாம்‌, கவனம்‌! நீங்கள்‌ 
கொடுத்தது பிறருக்குத்‌ தெரியவேண்டுமென்ற இரகசிய 
ஆசையும்‌ உங்களுக்கு இல்லாதவாறு பார்த்துக்கொள்‌ 
ளுங்கள்‌. உங்களது தாராள மனது பாராட்டப்படுமானால்‌ 
கண்ணியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள்‌. ஆனால்‌ உங்களைப்‌ 
பொறுத்தவரை, மறைவாகவும்‌ தாழ்மையாகவுமே நடந்து 
கொள்ளுங்கள்‌. லூக்கா 7ஆம்‌ அத்தியாயத்தில்‌ நாம்‌ 
சந்திக்கும்‌ அந்தப்‌ படையதிகாரி வியாதிப்பட்டிருந்த தனது 
வேலைக்காரனைச்‌ சுகமாக்க இயேசு அவனிடம்‌ வர 
வேண்டுமென்று விரும்பினான்‌. அவன்‌ எவ்வளவு தாராள 
மனதுள்ளவன்‌, எப்படித்‌ தங்களுக்கு ஒரு ஜெபாலயம்‌ கட்டிக்‌ 
கொடுத்திருக்கிறான்‌, நாட்டுப்‌ பற்றுள்ளவன்‌ என்றெல்லாம்‌ 


66 


மக்கள்‌ அவனைக்‌ குறித்துப்‌ புகழ்ந்து, இவ்விதமான ஒரு 
மனிதனுக்குக்‌ கட்டாயம்‌ உதவிசெய்யவேண்டுமென்று 
இயேசுவிடம்‌ கேட்டுக்கொண்டார்கள்‌. இப்படியெல்லாம்‌ 
சொன்னது “மக்கள்தான்‌” என்பதை நாம்‌ மறந்துவிடக்‌ 
கூடாது. இயேசு அவனிடத்தில்‌ செல்லத்‌ துவங்கிய 
போதோ, அவன்‌ என்ன சொன்னான்‌ தெரியுமா ? “நீர்‌ என்‌ 
வீட்டிற்குள்‌ அடியெடுத்து வைக்க நான்‌ தகுதியற்றவன்‌. 
உம்மிடம்‌ வரவும்‌ என்னைத்‌ தகுதியுள்ளவனாக நான்‌ 
கருதவில்லை!” (லூக்‌ 7:1-7). என்னே மனப்பான்மை! 
கர்வமின்மை, தாழ்மை! 


அனனியா-சப்பீராள்‌ என்ற தம்பதியர்மீது வந்த தேவ 
கோபத்தை ஆதித்திருச்சபை கண்கூடாகக்‌ கண்டது (அப்‌ 
5. “உங்கள்‌ உடைமைகளையெல்லாம்‌ விற்றுப்‌ பணத்தை 
எங்களிடம்‌ கொண்டுவந்து கொடுத்துவிடுங்கள்‌”” என்று 
அப்போஸ்தலர்‌ ஒருபோதும்‌ மக்களுக்குக்‌ கட்டளை 
கொடுக்கவில்லை. அது விசுவாசிகள்‌ தாங்களாகவே 
தன்னார்வமாக முன்வந்து செய்த செயலாகும்‌. மற்றவர்கள்‌ 
முன்‌ மதிப்பு நாட விரும்பிய இத்தம்பதியருக்கு விழுந்ததே 
அடி, அப்பப்பா, தங்களுக்குத்‌ தாங்களே குழிதோண்டிக்‌ 
கொண்டார்கள்‌ ! 

இறைப்பணிக்குக்‌ காணிக்கையை வாரியிறைத்து 
விட்டுத்‌ தங்களை வெளிக்காட்டாமல்‌ மறைந்து நிற்கும்‌ 
உயர்ந்த மனிதர்‌ இன்னும்‌ இருக்கத்தான்‌ செய்கிறார்கள்‌. 
வேலூரில்‌ ஆசீர்வாத இளைஞர்‌ இயக்கத்திற்கான (BYM) 
தலைமையகக்‌ கட்டிடம்‌, துணைக்‌ கட்டிடம்‌ மற்றும்‌ ஒரு சில 
பணிக்களங்களில்‌ மிஷனரிகள்‌ இளைப்பாறும்‌ இல்லங்கள்‌ 
ஆகியவற்றிக்கு ஒரு குடும்பம்‌ தாராளமாய்ப்‌ பணவுதவி 
செய்தது. ஆனால்‌ இந்தக்‌ கட்டிடங்களில்‌ ஒரிடத்திலாவது 
தங்களது புகைப்படங்களைத்‌ தொங்கிவிட இக்குடும்‌ 
பத்தினர்‌ அனுமதிக்கவில்லை தெரியுமா ? ஆசீர்வாத 
இளைஞர்‌ இயக்கத்தில்‌, நான்‌ தலைமைப்‌ பொறுப்பிலிருந்த 
காலத்தில்‌ (1971-2003), இயக்கத்தின்‌ எந்தக்‌ கட்டிடத்திலும்‌ 
அதற்குப்‌ பெருமளவில்‌ பணவுதவி செய்தவர்களின்‌ பெயரோ 


69 


அல்லது அக்கட்டிடத்தைத்‌ திறந்துவைத்தவரின்‌ பெயரோ 
பொறிக்கப்பட்டதில்லை. அதே கலாச்சாரம்‌ தொடரவேண்டும்‌ 
என்பது எனது வாஞ்சை. 1996இல்‌ ஒரு நண்பர்‌ ஒரு 1848 
Mobile வாகனத்தை எங்கள்‌ அலு வலகத்தில்‌ 
கொடுத்துவிட்டு, ஒரு புகைப்படம்‌ எடுத்துக்‌ கொள்வதற்குக்‌ 
கூட நிற்காமல்‌, போய்விட்டார்‌. இவ்வித மனிதரெல்லாம்‌ 
நாடுவது தேவனது அங்கீகரிப்பு ஒன்றுதான்‌. அவர்கள்‌ 
சார்ந்திருக்கும்‌ திருவசனம்‌ எபிரெயர்‌ 6:10, “இறைமக்‌ 
களுக்கு முன்பு நீங்கள்‌ தொண்டாற்றிவந்தீர்கள்‌; இப்போதும்‌ 
தொண்டுசெய்து வருகின்றீர்கள்‌. எனவே கடவுளின்‌ 
பெயரால்‌ நீங்கள்‌ காட்டிய அன்பையும்‌ உழைப்பையும்‌ 
மறந்துவிடுகிறதற்கு அவர்‌ நீதியற்றவர்‌ அல்லவே!” நாம்‌ 
கொடுப்பதைத்‌ தமது கணக்கில்‌ ஆண்டவர்‌ ஞாபகமாக 
வைத்துக்கொள்கிறாரென்றால்‌ அது போதாதா ? 


பிரபல பிரசங்கிமாருக்கு அவர்களது கைகளில்தான்‌ நாம்‌ 
நேரடியாகக்‌ காணிக்கைகளைக்‌ கொடுக்கவேண்டுமென்று 
விரும்புவது வேதப்பாணியல்ல. இவ்விதப்‌ பழக்கவழக்கங்‌ 
களினால்‌ பிரசங்கிமாருக்குத்‌ தலைகால்‌ தெரியாமல்‌ 
போய்விடுகிறது. தரித்திரத்திலிருந்த பரிசுத்தவான்‌ 
களுக்குப்‌ பெருமளவில்‌ பணம்‌ திரட்டிக்கொண்டிருந்த பவுல்‌ 
மக்களுக்குக்‌ கொடுத்த தெளிவான ஆலோசனையைக்‌ 
கவனியுங்கள்‌: 1 கொரிந்தியர்‌ 16:1,2, “இறைமக்களுக்குச்‌ 
சேகரிக்கப்படும்‌ நன்கொடையைக்‌ குறித்து கலாத்தியத்‌ 
திருச்சபைகளுக்கு நான்‌ வகுத்துக்‌ கொடுத்த திட்டத்தின்‌ 
படியே நீங்களும்‌ செய்யுங்கள்‌. நீங்கள்‌ ஒவ்வொருவரும்‌ 
வாரத்தின்‌ முதல்‌ நாளில்‌ அவரவர்‌ வருவாய்க்கு ஏற்றவாறு 
ஒரு தொகையைச்‌ சேர்த்துவைத்துக்கொள்ளுங்கள்‌. 
அப்படிச்‌ செய்தால்‌ நான்‌ அங்கு வந்தபின்‌ காணிக்கை 
சேகரிக்கவேண்டியதிராது.” பவுலின்‌ கைகளிலேயே 
நேரடியாய்த்‌ தங்கள்‌ தங்கள்‌ காணிக்கைகளைக்‌ கொடுக்க 
யார்தான்‌ விரும்பமாட்டார்‌ ? ஆனால்‌ இவ்விதப்‌ பழக்கம்‌ 
வேண்டாமென்று அவன்‌ “திட்டமாய்ச்‌” சொல்லிவிட்டான்‌ ! 
நாமும்‌ வேதாகம அலைவரிசையிலேயே செயல்படக்‌ 
கற்றுக்கொள்வோம்‌. 


70 


நாம்‌ ஏன்‌ நமது காணிக்கைகளுக்கு விளம்பரத்தை 
இச்சிக்கிறோம்‌ தெரியுமா ? ஏனென்றால்‌ நாம்‌ “நமது” 
பணத்தையே ஆண்டவருக்குக்‌ கொடுக்கிறோம்‌ என்று 
நினைக்கிறோம்‌. பிரியமானவர்களே, நமக்குள்ள எதுவும்‌ 
நமதல்ல. நம்முடையதிலிருந்தல்ல, கடவுள்‌ நம்மிடம்‌ 
கொடுத்து வைத்துள்ளவற்றிறிலிருந்தே கொடுக்கிறோம்‌. 
ஆலயக்‌ கட்டுமானப்பணிக்கு மனப்பூர்வமாய்க்‌ காணிக்‌ 
கைகளை வரப்பெற்றபோது தாவீது அறிக்கையிட்டது: 
“எங்கள்‌ தேவனே, நாங்கள்‌ உமக்கு ஸ்தோத்திரம்‌ செலுத்தி, 
உமது மகிமையுள்ள நாமத்தைத்‌ துதிக்கிறோம்‌. இவ்விதம்‌ 
மனப்பூர்வமாய்க்‌ கொடுக்கும்‌ ஆற்றல்‌ உண்டாவதற்கு நான்‌ 
எம்மாத்திரம்‌ ? என்‌ மக்கள்‌ எம்மாத்திரம்‌ ? எல்லாம்‌ உம்மால்‌ 
உண்டானது; உமது கையிலே வாங்கி உமக்குக்‌ கொடுக்‌ 
கிறோம்‌!” (1 நாளா 29:13,14). ஆம்‌, தாவீது இதை ஒரு 
வெளிப்பாட்டுடன்‌ சொன்னான்‌. தொடர்ந்து அவன்‌ கூறியது: 
“உமக்கு முன்பாக நாங்கள்‌ எங்கள்‌ முதாதையரைப்‌ போலவே 
அந்நியரும்‌ நாடோடிகளுமாய்‌ இருக்கிறோம்‌; மண்ணுலகில்‌ 
எங்கள்‌ வாழ்நாட்கள்‌ நிழலைப்‌ போன்றவை; நிலையா 
யிருப்போம்‌ எனும்‌ நம்பிக்கையில்லை” (வச 15). அதாவது, 
நாம்‌ எதையும்‌ சொந்தம்‌ கொண்டாடமுடியாது; பயன்‌ 
படுத்திக்கொள்ளலாம்‌, அவ்வளவுதான்‌---அதுவும்‌ தற்கா 
லிகமாகத்தான்‌ ! கடவுளிடமிருந்து நாம்‌ பெற்றுக்கொண்ட 
வைகளிலிருந்தே எடுத்து நாம்‌ அவருக்குக்‌ காணிக்கை 
கொடுக்கிறோம்‌. 


கடவுள்‌ அருளிய விவரிக்கமுடியா ஈவுக்காக அவருக்கு 
ஸ்தோத்திரம்‌ (2 கொரி 9:15). கொடுப்பதில்‌ நாம்‌ அவருக்கு 
மிஞ்சிவிடமுடியாது! “கிறிஸ்து எனக்காய்‌ மரித்திருப்பா 
ரானால்‌, அவருக்காய்‌ நான்‌ செய்யும்‌ எந்தத்‌ தியாகமும்‌ 
பெரிதல்ல” என்று பக்தன்‌ 0.7. ஸ்டட்‌ (1862-1931) 
சொன்னதை நமது அறிக்கையாக்குவோம்‌. நாம்‌ அமைதி 
யாய்‌, விளம்பரமில்லாமல்‌, கொடுத்துக்கொண்டிருக்கும்‌ 
படியாக இவ்வாசகம்‌ நமது இதயங்களில்‌ தொனித்துக்‌ 
கொண்டே இருக்கட்டும்‌. நாம்‌ நினைப்பதைக்கூடக்‌ 
கடவுளால்‌ “கேட்க” முடியும்‌ என்பதை மனதிற்கொள்வோம்‌ ! 


71 


எப்படிக்‌ கொடுக்கக்கூடாது ? 


10 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ 
என்பதற்காகவே 
கொடுக்கக்கூடாது. 


“எப்படிக்‌ கொடுக்கக்கூடாது ?”” என்ற தலைப்பில்‌ 
பத்தாவது படிப்பினை: பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ 
என்பதற்காகவே கொடுக்கக்கூடாது. 


நம்மிடமிருந்து கடவுளுக்கு எதுவும்‌ “தேவை” இல்லை 
என்பதைப்‌ பழைய, புதிய, இரு ஏற்பாடுகளேமே நமக்குப்‌ 
போதிக்கின்றன. சங்கீதம்‌ 50:10-13இல்‌ கடவுள்‌ விடும்‌ 
சவால்‌: “காட்டு விலங்குகளெல்லாம்‌ என்‌ உடைமைகள்‌; 
ஒராயிரம்‌ குன்றுகளில்‌ மேயும்‌ கால்நடைகளும்‌ என்னு 
டையவை. குன்றத்துப்‌ பறவை அனைத்தையும்‌ நான்‌ 
அறிவேன்‌; சமவெளியில்‌ நடமாடும்‌ யாவும்‌ என்னுடையவை. 
எனக்குப்‌ பசியெடுத்தால்‌ நான்‌ உங்களைக்‌ கேட்கப்‌ 
போவதில்லை; ஏனெனில்‌, உலகும்‌ அதில்‌ நிறைந்துள்ள 
யாவும்‌ என்னுடையவையே !” இந்தப்‌ பார்தலத்தின்‌ 
சொந்தக்காரர்‌ நம்மிடத்திலிருந்து எதையாவது கேட்க 
வேண்டுமோ ? இதே சத்தியத்தைப்‌ புதிய ஏற்பாட்டில்‌ பவுல்‌ 
எதிரொலிக்கிறான்‌: அப்போஸ்தலர்‌ 17:24,25, “உலகையும்‌ 
அதிலுள்ள அனைத்தையும்‌ படைத்த கடவுடள்‌ விண்‌ 
ணுக்கும்‌ மண்ணுக்கும்‌ ஆண்டவர்‌. மனிதர்‌ கையால்‌ 
கட்டிய கோவில்களில்‌ அவர்‌ குடியிருப்பதில்லை. அனை 
வருக்கும்‌ உயிரையும்‌ மூச்சையும்‌ மற்றனைத்தையும்‌ 
கொடுப்பவர்‌ அவரே. எனவே மனிதர்‌ கையால்‌ செய்யும்‌ 
ஊழியம்‌ எதுவும்‌ அவருக்குத்‌ தேவை இல்லை!” 

கடவுளுக்குக்‌ காணிக்கை கொடுப்பதால்‌ நாம்‌ அவ 
ருக்கு எந்தத்‌ தயவும்‌ பண்ணவில்லை. நாம்‌ கொடுப்பது 


72 


அவரை ஆராதிக்கவும்‌, அவரது துதி பாடவுமே. இச்‌ 
சத்தியத்தை உபாகமம்‌ 16:6,17 தெளிவாய்‌ எடுத்துரைக்‌ 
கிறது: “ஆண்டில்‌ மூன்று முறை உன்‌ ஆண்‌ மக்கள்‌ 
அனைவரும்‌ உன்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌ தெரிந்தெடுக்‌ 
கும்‌ இடத்தில்‌ அவர்‌ திருமுன்‌ வரவேண்டும்‌... ஆண்டவர்‌ 
திருமுன்‌ அவர்கள்‌ வெறுங்கையராய்‌ வரவேண்டாம்‌. உன்‌ 
கடவுளாகிய ஆண்டவர்‌ உனக்கு ஆசி வழங்கியதற்கேற்ப, 
ஒவ்வொருவனும்‌ தன்னால்‌ ஆனதைக்‌ கொண்டு வரு 
வானாக.” பலிக்காகக்‌ கொண்டுவரும்‌ பறவைகளிலோ, 
மிருகங்களிலோ ஆண்டவருக்கு நாட்டம்‌ கிடையாது. 
அவர்‌ ஏங்குவதெல்லாம்‌ என்ன தெரியுமா ? சங்கீதம்‌ 
50:14, “நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, உன்னத 
மானவருக்கு உன்‌ பொருத்தனைகளைச்‌ செலுத்து !” 


பிலிப்பி நகர்‌ விசுவாசிகளிடமிருந்து வரப்பெற்ற 
காணிக்கைகளைக்‌ குறித்துப்‌ பவுல்‌ கூறியது: “எனக்கு 
எல்லாம்‌ கிடைத்தது, பரிபூரணமும்‌ உண்டாயிருக்கிறது. 
உங்களால்‌ அனுப்பப்பட்டவைகளைச்‌ சுகந்த வாசனையும்‌ 
தேவனுக்குப்‌ பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோ 
தீத்துவின்‌ கையில்‌ வரப்பற்றிக்கொண்டபடியால்‌ நான்‌ 
திருப்தியடைந்திருக்கிறேன்‌ ” (பிலி 4:18). விலையுயர்ந்த 
பரிமள தைலத்தை இயேசுவின்மீது ஊற்றிவிட்ட அப்பெண்‌ 
மணியின்‌ செயலிலும்‌ இந்தச்‌ சுகந்த வாசனை வெளிப்‌ 
பட்டது. சீடர்கள்‌ அவளது செயலைக்‌ குறைகூறினர்‌. 
ஆனால்‌ இயேசுவோ, “எனது அடக்கத்திற்காக இவள்‌ 
முன்னதாகவே எனது உடலுக்குத்‌ தைலம்‌ பூசிவிட்டாள்‌” 
என்றார்‌ (மாற்‌ 14:6,8). அவள்‌ ஆண்டவருக்குச்‌ செய்ய 
வேண்டியதைச்‌ செய்ய முந்திக்கொண்டாள்‌. மற்ற பெண்‌ 
களோ பிந்திவிட்டதால்‌ அவரது உடல்கூட அவர்களுக்குக்‌ 
கிடைக்கவில்லை. பிரியமானவரே, நீங்கள்‌ ஆண்டவருக்‌ 
காய்க்‌ கொடுப்பது ஒரு தொழுகையாய்‌ இருக்கவேண்டு 
மானால்‌ அதைச்‌ செய்யத்‌ தாமதிக்கவேகூடாது. இப்‌ 
பொழுதே அதைச்‌ செய்துவிடுங்கள்‌. பிந்தாமல்‌ சரியான 
நேரத்தில்‌ செய்யப்படுவதே நற்செயல்‌ ஆகும்‌ (வச 6. 


73 


பழைய ஏற்பாட்டு யூதர்களின்‌ விசுவாசம்‌ காற்றில்‌ 
அசையும்‌ நாணல்போல ! இந்தப்‌ பக்கம்‌ அசைந்தால்‌, 
“மயேகோவா தேவனைப்‌ எப்படிப்‌ போற்றுவேன்‌ ?” என்று 
பாடுவார்கள்‌. அடுத்த பக்கம்‌ அசையும்போது, மலை 
யிலிருந்து மோசே திரும்பிவர சற்றுத்‌ தாமதித்துவிட்டாலும்‌, 
உடனே கன்றுக்குட்டியைக்‌ கும்பிட ஆரம்பித்துவிடு 
வார்கள்‌. இப்படி அங்குமிங்கும்‌ ஊசலாடிக்கொண்டிருப்‌ 
போரைக்‌ கவர்ந்திழுப்பதற்குத்தான்‌ ஆண்டவர்‌ மல்கியா 
தீர்க்கன்‌ மூலம்‌ சில வாக்குகளைக்‌ கொடுத்தார்‌: மல்கியா 
3:8-10, “மனிதர்‌ கடவுளைக்‌ கொள்ளையடிக்க முடியுமா ? 
நீங்கள்‌ என்னைக்‌ கொள்ளையடிக்கிறீர்கள்‌ ! எவ்வாறு 
நாங்கள்‌ உம்மைக்‌ கொள்ளையடிக்கிறோம்‌ ? என்று 
வினவுகிறீர்கள்‌. நீங்கள்‌ தரவேண்டிய பத்திலொரு 
பங்கிலும்‌, காணிக்கையிலும்தான்‌. நீங்களும்‌ உங்கள்‌ 
இனத்தார்‌ அனைவரும்‌ என்னைக்‌ கொள்ளையடித்ததால்‌ 
சாபத்துக்கு உள்ளானீர்கள்‌. என்‌ இல்லத்தில்‌ உணவு 
இருக்கும்‌ பொருட்டுப்‌ பத்திலொரு பங்கு முழுவதையும்‌ 
கொண்டுவந்து அங்கே களஞ்சி யத்தில்‌ சேருங்கள்‌. அதன்‌ 
பிறகு நான்‌ வானத்தின்‌ பலகணிகளைத்‌ திறந்து, உங்கள்‌ 
மேல்‌ ததும்பிவழியுமாறு ஆசி வழங்குகிறேனா இல்லையா 
எனப்‌ பாருங்கள்‌ என்கிறார்‌ படைகளின்‌ ஆண்டவர்‌!” 
இஸ்ரவேலர்‌ “அனைவரும்‌” ஆண்டவரை ஏமாற்றியிருந்‌ 
தனர்‌ (வச 9). கடவுளை விட்டுவிட்டு அருவருக்கத்தக்க 
வழிகளில்‌ சென்றுவிட்‌ டனர்‌. தேவனது அங்கலாய்ப்பைப்‌ 
பாருங்கள்‌: “யூதா நம்பிக்கைத்‌ துரோகம்‌ செய்தான்‌; 
இஸ்ரயேலிலும்‌ எருசலேமிலும்‌ அருவருப்பானவை 
நடந்தேறின. ஏனெனில்‌, ஆண்டவர்‌ விரும்பிய தூயகத்‌ 
தைத்‌ தீட்டுப்படுத்திவிட்டு, யூதா வேற்றுத்‌ தெய்வத்தின்‌ 
மகளை மணந்துகொண்டான்‌”' (மல்‌ 2:14). பிரியமானவரே, 
இவ்விதமான சூழலில்‌, இவ்விதமான பரிதாப நிலையில்‌, 
இருந்த மக்களுக்கு ஆண்டவர்‌ கொடுத்த வாக்குகளைப்‌ 
புதிய ஏற்பாட்டுத்‌ தரமாக, பொதுவானவையாக, எடுத்துக்‌ 
கொள்ளமுடியாது. மட்டுமல்ல, அவர்களுக்கு வாக்குப்‌ 
பண்ணப்பட்டவை பொருளாதாரத்தை அடுத்தவையே (மல்‌ 
3:10). 


74 


பொருளாதார ஆசீர்வாதங்களைவிட ஆன்மீக ஆசிர்‌ 
வாதங்களுக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கும்‌ மாற்றம்‌ புதிய 
ஏற்பாட்டுக்குள்‌ நாம்‌ புகுந்தவுடன்‌ ஏற்பட்டுவிடுவதைக்‌ 
கவனியுங்கள்‌. முக்காலத்தில்‌ ஆண்டவர்‌ பயன்படுத்திய 
அதே வேளாண்மை சம்பந்தப்பட்ட வார்த்தைகளைப்‌ 
பயன்படுத்தி அப்போஸ்தலன்‌ பவுல்‌ கொரிந்து சபை 
யினருக்கு எழுதியதைக்‌ கவனியுங்கள்‌: 2 கொரிந்தியர்‌ 
9:10, “விதைக்கிறவனுக்கு விதையையும்‌, புசிக்கிறதற்கு 
ஆகாரத்தையும்‌ அளிக்கிறவர்‌ உங்களுக்கு விதையை 
அளித்து, அதைப்‌ பெருகப்பண்ணி, உங்கள்‌ நீதியின்‌ 
விளைச்சலை வர்த்திக்கச்‌ செய்வார்‌.” ஆம்‌, இன்று 
பிரதானமாக வாக்களிக்கப்பட்டி ருப்பது “நிதி” அல்ல, 
“நீதி!” 

கொடுத்தலைப்பற்றிப்‌ பேசும்போது பவுல்‌ எவ்வளவு 
அழகாய்த்‌ தொழுகையின்‌ ஆவியைக்‌ கொண்டுவரு 
கிறான்‌ பாருங்கள்‌: 2 கொரிந்தியர்‌ 9:11-13, “நீங்கள்‌ 
எல்லா வகையிலும்‌ செல்வர்களாகி வள்ளன்மை மிகுந்தவர்‌ 
களாய்‌ விளங்குவீர்கள்‌. இவ்வாறு எங்கள்‌ பணி வழியாய்ப்‌ 
பலர்‌ கடவுளுக்கு நன்றி செலுத்துவர்‌. நீங்கள்‌ திருத்‌ 
தொண்டாக ஏற்றுக்கொண்ட இப்பணி இறைமக்களின்‌ 
தேவையை நிறைவுசெய்வது மட்டுமின்றி, பலர்‌ கடவு 
ளுக்குச்‌ செலுத்தும்‌ நன்றியின்‌ நிறைவாக அமையும்‌. 
இவ்வாறு நீங்கள்‌ ஏற்று அறிக்கையிடும்‌ கிறிஸ்துவின்‌ 
நற்செய்திக்கு நீங்கள்‌ காட்டும்‌ கீழ்ப்படிதல்‌ புலப்படும்‌; 
அவர்களுக்கும்‌ மற்றெல்லாருக்கும்‌ நீங்கள்‌ செய்த உங்கள்‌ 
பொருளுதவியால்‌ உங்கள்‌ வள்ளன்மை வெளிப்படும்‌. 
இவ்வாறு அவர்கள்‌ இந்த அறப்பணியின்‌ விளைவாகக்‌ 
கடவுளைப்‌ போற்றிப்‌ புகழ்வார்கள்‌.” ஆம்‌, கொடுப்பது 
ஆண்டவரைத்‌ தொழும்‌ ஒரு செயலாகும்‌. அது ஏதோ 
வொன்றைப்‌ பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறை அல்ல. 
இன்னும்‌ எதையாவது பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, 
ஏற்கனவே ஈவுகளிலெல்லாம்‌ ஈவாகிய, தேவனது 
“சொல்லிமுடியாத ஈவைப்‌” பெற்றுக்கொண்டதற்கான 
நன்றிக்கடன்‌ ! (வச 15. 


75 


இப்படியெல்லாம்‌ சொல்வதால்‌, கடவுள்‌ நமக்குப்‌ 
பொருளாதார ஆசீர்வாதங்களைத்‌ தரமாட்டார்‌ என்று 
பொருளல்ல. நமது அடிப்படைத்‌ தேவைகளை ஆண்டவர்‌ 
சந்திக்கவேண்டுமென்று நிச்சயம்‌ எதிர்பார்க்கலாம்‌; 
ஆனால்‌ நித்திய நோக்கு பொருளாதாரச்‌ சிந்தைக்குமேல்‌ 
தலைதூக்கி நிற்கவேண்டும்‌. இச்சத்தியத்தைக்‌ கீழ்‌ வரும்‌ 
திருவசனப்‌ பகுதிகள்‌ தெள்ளத்‌ தெளிவாக்குகின்றன-- 

மத்தேயு 6:19-21, “மண்ணுலகில்‌ உங்களுக்கெனச்‌ 
செல்வத்தைச்‌ சேமித்து வைக்கவேண்டாம்‌. இங்கே 
பூச்சியும்‌ துருவும்‌ அழித்துவிடும்‌; திருடரும்‌ அதைக்‌ 
கன்னமிட்டுத்‌ திருடுவர்‌. ஆனால்‌, விண்ணுலகில்‌ உங்கள்‌ 
செல்வத்தைச்‌ சேர்த்துவையுங்கள்‌ !” 

லூக்கா 16:9, “நீங்கள்‌ மாளும்போது உங்களை நித்திய 
மான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளவாருண்டாகும்படி, 
அநீதியான உலகப்பொருளால்‌ உங்களுக்குச்‌ சிநேகிதரைச்‌ 
சம்பாதியுங்கள்‌.” 

பிலிப்பியர்‌ 4:19, “என்‌ தேவன்‌ தம்முடைய ஐசுவரியத்‌ 
தின்படி உங்கள்‌ குறைவையெல்லாம்‌ கிறிஸ்து இயேசுவுக்‌ 
குள்‌ மகிமையிலே நிறைவாக்குவார்‌.” 


நான்‌ கொடுப்பதைத்‌ தேவாதி தேவன்‌ “வாங்கிக்‌ 
கொள்ளுகிறார்‌” என்பதே நான்‌ அவருக்குக்‌ கொடுப்‌ 
பதைத்‌ தொடர்ந்து அவர்‌ எனக்குப்‌ “பலனளிக்கிறார்‌” 
என்பதைவிட மகிமையான காரியம்‌. எனவேதான்‌ “வாங்கு 
கிறதைவிடக்‌ கொடுக்கிறதே பாக்கியம்‌” என்றார்‌ இயேசு 
(அப்‌ 20:35). பெற்றுக்கொள்வதைவிடக்‌ கொடுப்பதே 
பேராசீர்வாதம்‌. இவ்வுன்னதச்‌ சத்தியத்தை மட்டும்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ புரிந்துகொண்டுவிட்டால்‌, நவீனப்‌ பிர 
சங்கிமார்‌ மார்க்கத்தை வியாபாரமயமாக்குவதை உடனே 
நிறுத்தலாம்‌, அடியோடு ஒழிக்கலாம்‌! 


76 


இவ்வரிசையில்‌ வெளிவந்துள்ள, 
அல்லது வெளிவரவிருக்கும்‌, பிறநூல்கள்‌-- 


பப 0000 00.0 


How not to Pray 
How not to Meditate 
How not to Worship 
How not to Battle 
How not to Minister 
How not to Think 
How not to Repent 
How not to Believe 
How not to Suffer 
How not to Plan 


How not to Work 


எப்படி ஜெபிக்கக்கூடாது ? 
எப்படித்‌ தியானிக்கக்கூடாது ? 
எப்படி ஆராதிக்கக்கூடாது 2 
எப்படிப்‌ போராடக்கூடாது ? 
எப்படி ஊழியம்செய்யக்கூடாது ? 
எப்படிச்‌ சிந்திக்கக்கூடாது ? 
எப்படி மனந்திரும்பக்கூடாது ? 
எப்படி விசுவாசிக்கக்கூடாது ? 
எப்படிப்பாடனுபவிக்கக்கூடாது ? 
எப்படித்‌ திட்டமிடக்கூடாது ? 


எப்படி வேலைசெய்யக்கூடாது ? 


இவற்றில்‌ பெரும்பாலானவை, 
ஒவ்வொன்றும்‌ 5 மணி நேரம்‌ ஓடக்கூடிய, 


இரட்டை ஒளித்தட்டுகளிலும்‌ (2-DVD Pack) உண்டு. 


விலை ரூ. 150/- 


R. STANLEY 
StanleyOnBible 
13 Church Colony 
Vellore 632 006, India 


கிறிஸ்தவ வாழ்வில்‌ 
நிறைவாய்‌ வளர உணவளிக்கும்‌ 
ஒரு தினசரித்‌ தியான நூல்‌... 





சகோதரன்‌ ஸ்டான்லி நாற்பது ஆண்டுகளில்‌ 
எழுதியவற்றிலிருந்து தொகுக்கப்பட்டது. 


அனைத்துச்‌ சபையினரும்‌... 
அனைத்து வயதீனரும்‌... 
அனைத்துத்‌ துறையினரும்‌... 
விரும்பி வாசிக்கும்‌ 

ஒரு புதிய படைய்பு! 


432 பக்கங்கள்‌ 
விலை ரூ. 100/- அனுப்பச்‌ செலவு ரூ. 25/- 


ஆங்கிலம்‌, இந்தி, ஒரியா, கன்னடம்‌, பெங்காலி, 
மராத்தி, மலையாளம்‌, தெலுங்கு ஆகிய மொழிகளிலும்‌ உண்டு. 


கிடைக்குமிடம்‌: 

R. STANLEY 
StanleyOnBible 
13 Church Colony 
Vellore 632 006, India 


78 


ஆசிரியரது பிற நூல்கள்‌ 


0000000000 000000000000000000000 


அறிவூட்டும்‌ அகவுணர்வுகள்‌ 

ஆவியின்‌ அபிஷேகம்‌ பெறுவது எப்படி ? 
ஆனந்த அறுவடை 

இரட்சிக்கப்படுவது எப்படி 2 

உயர்ந்த வழிகள்‌ உயர்ந்த எண்ணங்கள்‌ 
ஊழியரும்‌ மக்களும்‌ 

எதிர்நீச்சல்‌ வாலிபர்‌ 

ஐந்தப்பம்‌ இருமீன்‌ 

கண்‌ திறக்கும்‌ கட்டுரைகள்‌ 

காட்டுத்‌ தேன்‌ 

கீழ்ப்படிதலே மேல்படி ! 

சமநிலைக்‌ கிறிஸ்தவன்‌ 

சிறு நரிகள்‌ 

திறந்த வானம்‌ 

திரும்பிய மனிதன்‌ 

தெளிவான பதில்கள்‌ (தொகுப்பு ஒன்று) 
தெளிவான பதில்கள்‌ (தொகுப்பு இரண்டு) 
நாளொரு மேனி (தினசரித்‌ தியானம்‌) 
நெஞ்சில்‌ நெருப்பு 

பொறுமை இருந்தால்‌ மனிதன்‌ ஆகலாம்‌! 
பொற்பழங்கள்‌ 

மாணவ மணிகளுக்கு... 

வல்லமை தேவனுடையது 

விசுவாச வாழ்வு 


விலைப்‌ பட்டியலுக்கு எழுதுங்கள்‌. 


இப்புத்தகங்களும்‌, ஆசிரியரது திருமறைச்‌ செய்திகள்‌ 
அடங்கிய ஒலி-ஒளித்தட்டுகளும்‌ கிடைக்குமிடம்‌-- 


Blessing Literature Centre 
21/11 West Coovam River Road, 
Chintadripet, Che nnai 600002, India 
Tel: 044-28450411 
<blc @blessingyouthmission.org> 


79 


முடிவு வரிகள்‌... 
பீ இச்சிறுநூல்‌ உங்களுக்குப்‌ பக்திவிருத்தியும்‌, கூடுதல்‌ 


தெளிவும்‌ கொடுத்திருந்தால்‌, இதைத்‌ தயவுசெய்து 
உங்கள்‌ நண்பர்களுக்குக்‌ கொடுங்கள்‌. மற்றவர்களை 
ஆசீர்வதிக்கவே நாம்‌ ஆசீர்வதிக்கப்படுகிறோம்‌. 
உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள்‌ தாராளமாய்‌ 
வினியோகிப்பதற்காகத்தான்‌ பிரதியொன்று மிகக்‌ 
குறைவான விலையில்‌ ரூ.10/- என்று விற்கப்படு 
கிறது. துர்வுபதேச வெள்ளத்தைப்‌ பிசாசானவன்‌ 
புரண்டோடச்‌ செய்யும்போது நாம்‌ பரிசுத்த ஆவி 
யானவரின்‌ உதவியோடு சத்துருவுக்கு எதிராகத்‌ 
திருவசனக்‌ கொடியை உயாத்திப்‌ பிடிப்போம்‌. 


இச்சிறுநூல்கள்‌ StanleyOnBible.com என்ற எனது 
இணையதளத்திலும்‌ ஆங்கிலத்தில்‌ உண்டு. அவற்றை 
நீங்கள்‌ பிரிண்ட்‌ எடுத்துக்கொள்ளலாம்‌; அல்லது 
உங்கள்‌ நண்பர்களுக்கு அனுப்பிவைக்கலாம்‌. 

இவ்வகை நூல்களைப்‌ பிரசுரிப்பதற்கும்‌ மறுபதிப்பு 


செய்வதற்குமான மிகுந்த பணத்தேவைக்கு நீங்கள்‌ 
உதவலாம்‌. நன்றி. 


80 


